மாறனகப் பொருளும் 
திருப்பதிக்கோவையும் 


இவை , 
மதுரைத் தமிழ்ச்சங்கத்துச் 

" செந்தமிழ் ”உதவிப்பத்திராசிரியர் 
திரு . கி . இராமா நுஜையங்காரால் 

பரிசோதிக்கப்பெற்றன . 


வாக்கம் 


சங்கம் 


SANGAM 
* 


MADURA 


AMIL 


செந்தமிழ்ப் பிரசுரம் - நரு . 


மதுரைத் தமிழ்ச்சங்க முத்திராசாலை , 


மதுரை . 


1932 , 


இப்புத்தகத்தில் அடங்கியவை . 


பக்கம் . 


1. முசவுரை 


I - VII 


PPSR 


Pse 


2. பிழையும் திருத்தமும் 


VIII 


3. மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோலையும் ..... 


காக்க 


I களவியல் 


.99 


PPP 


* எகே 


கைக்கிளை 


P 


க 


9 . 


தக்கனகம் 


[ களவிற்குரிய கிளவித்தொகை . ) 
இயற்கைப்புணர்ச்சி ( 2 ) 
வன்புனது 
தெளிவு 
பிரிவழிமகிழ்ச்சி 

ககைம் 
பிரிவழிக்கலக்கல் 
இடந்தலைப்பாடு 
பாங்கற்கூட்டம் 
பாற்கிழதியுடன்பாடு ( 3 ) 
பாங்கிறிக்கூட்டம் ( 6) , 

இசீககக 
பகற்குறி 
பசற்குறியிடையீடு 
இரவுக்குறி 
இரவுக்குறிடையீடு ( 2 ) 
இசைதல் வேட்கை 

* O 


.. 


9 . 


.. 


* சை 


இனரீவுகாதசி 
ஒருவழித்தணத்தல் 
வரைபொருட்பிரிவு 


சுசிகசு . 


Wei = 8 


2 


II வரைவியல் 


எக - கடுக 


( வரைவிற்குரிய கிளவித்தொகை ) 
வரைவுமலிவு 

எக 
அறத்தொடுநிலை ( 4 ) 

எரு -40 
[ களவு வெளிப்படற்குரிய கிளவித்தொகை . ) 

உடன்போக்கு 
வரைந்து கோடல் 

அரு- அ அ 
கற்பொடு புணர்ந்தகௌவை ( 5 ) அஅ - கசு 


கஅ- சுக 


தன்மனை வரைதல் 
உடன்போக்கிடையீடு 


... 


கக-805 


III கற்பியல் 


க 02 - க்க 


404-05 


[ கற்பிற்குரிய கிளவித்தொகை . ) 
இல்வாழ்க்கை 
பரத்தையிற்பிரிவு ( 3 } 
காவற்பிரிவு 
தூதிற்பிரிவு 
துணைவயிற்பிரிவு 
பொருள் வயிற்பிரிவு 
ஓதற்பிரிவு 

ககஎ - க்கசு. 


கசகசு 


4 . 


மாறனகப்பொருட்சூத்திரமுதற்குறிப்பு 


கககூ -820 


க 20 - க.சு 


5. திருப்பதிக்கோவைச்செய்யுண்முதற்குறிப்பு .. 
6. விஷயசூசிகை - 


எ - காடம் 


முகவுரை . 

lapse 
மாறன் என்பது , பொருநைக்கரையில் விளங்குந் திருக் குருகூரில் 
வைணவவேளாளகுலதிலகரான காரியார் என்பார்க்கு அவர்மனைவி 
யார் உடையநங்கையார் திருவயிற்றில் உலகுய்ய அவதரித்தவரும் , 
திருவாய்மொழி முதலிய திரவிடவேதங்களை அருளிச்செய்தவரும் , மற் 
றெல்லா ஆழ்வார்களையும் ஞானத்தால் அவயவபூதராகவுடையவருமான 
சடகோபர்க்குரிய திருநாமம் . இவர் பிறந்தபொழுதே உலகியலின் 
மாறுபட்டு நின்றமையால் மாறன் என்று பெயர்வழங்கப்பெற்றனர் . 
இவர்க்கு மகிழ்மாறன் , காரிமாறன் , சண்பகமாறன் , பராங்குசன் , 
நாவீறன் , நாவீறுடையபிரான் , குருகைப்பிரான் , குருகூரன் , பாவலர் 
தம்பிரான் என்ற திருநாமங்களும் உண்டு . 
அகப்பொருள் என்பது , அமிழ்தினுமினிய தமிழ்மொழியி னிலக் 

மைந்திற் பொருளின்கூறுபாடிரண்டனுள் ஒன்று . 
நுவல்பொருள் பற்றி வந்த பெயராய் அதனைத் தொகை வகை விரியாற் 
கூறும் நூலை உணர்த்தும் . அகமாவது : - ஒத்த அன்பினரான தலைவ 
னும் தலைவியும் கந்தருவ முறையால் தம்முட் கூடி யொழுகும் 
ஒழுக்கமாம் . இவ்வொழுக்கம் பிறரறியாவாறு அகத்தே மறைத்து 
வைத்துக்கொள்ளத்தக்கது , மறைத்துரைக்கத்தக்கது என்பது 
தோன்ற இதனை அகம் என்று காரணக்குறியால் முந்தையோர் வழங்கி 
வந்தனர் போலும் . புலநெறிவழக்கிற் கூறப்படும் கோவைத்துறைப் 
பாடல்களில் இவ்வொழுக்கம் , புறத்தார்க்குப் புலனாகுமாறு கிளவித் 
தலைவன் தலைவியரியற்பெயரொடுசார்த்திக்கூறப்படாமல் புலப்படாவா , று 
வெற்பன் கொடிச்சி முதலிய திணைப் பெயர்களொடுசார்த்தி மறைத்துக் 
கூறப்படுத்தலும் இதனை வலியுறுத்தும். 

திருப்பதி என்பதனுள் பதி - தலம் ; இங்கே அது அஃறிணையியற் 
பெயராய்த் திருமால் ஆன்மகோடிகள் உய்யுமாறு அர்ச்சா ரூபியாய்க் 
கோயில்கொண்டு விளங்கும் அரங்கம் முதலிய தலங்களைக் குறிக்கும் , 


கண 


iil 


மூகவுரை 


திரு என்னும் அடைமொழி எனைத்தலங்களினும் இவற்றுக்குள்ள 
சிறப்பினை யுணர்த்திநின்றது . 

கோவை என்பது கோத்தல் - ( ஒழுங்குப்படத் தொடுத்தல் என்று 
பொருள்படும் . அஃ தீண்டு அவ்வாறு முறைப்படத் தொடுக்கப்பட்ட 
அகப்பொருட்டுறைச் செய்யுட்களையுடைய தொரு தமிழ்ப் பிரபந்தத்தை 
யுணர்த்தும் . இதன் இலக்கண விரிவெல்லாம் , 

" கோவை யென்பது கூறுங் காலை 
மேவிய களவு கற்பெனுங் கிளவி 
யைந்திணை திரியா வகப்பொரு டழீஇ 
முந்திய கலித்துறை நானூ றென்ப " 
" களவினுக் கற்பினுங் கிளவி வகையாற் 
றிணைநிலை திரியாச் செம்மைத் தாகி 
நாட்டிய கலித்துறை நானூ றுரைப்பது 
கோட்ட மில்லாக் கோவை யாகும் " 
ஐந்திணை தழுவிய வகநிலைக் கோவை 

தந்தநானூறுந் தாங்கலித் துறையே 
எனவரும் பன்னிருபாட்டியற் சூத்திரங்களாலும் , 

" முதற்பொருள் கருப்பொரு ளூரிப்பொருண் முகந்து 
களவு கற்பெனும் வரைவுடைத் தாகி 
நலனுறு கலித்துறை நானூ றாக 
வாறிரண் டுறுப்பு மூறின்றி விளங்கக் 

கூறுவ தகப்பொருட் கோவை யாகும் " 
எனவரும் இலக்கணவிளக்கப்பாட்டியற் சூத்திரத்தாலும் விளங்கும் . 

இனி , மாறனகப்பொருள் என்பது தொல்காப்பியமுதலியவற்றுள் , 
பல்வேறியல்களில் விரிந்து பரந்து கிடந்த அகப்பொருளிலக்கணங்களை 
யெல்லாம் முறைப்படத் தொகுத்து வகுத்தும் , புதியனவாக வேண்டு 
வனகூட்டி விரித்தும் , அகத்திணையியல் களவியல் வரைவியல் கற்பியல் 
ஒழிபியல் எனும் ஐந்தியல்களுடன் வேதந் தமிழ்செய்த மாறன் றிரு 
நர்மத்தால் விளங்குமா றியற்றப்பட்டதொரு நூலாம் . இத னியல்வகை 
யும் சூத்திரத் தொகையும் , தொடக்கமும் முடிவும், 


உ . 


முகவுரை . 


மாகிய 


* மன்னு மகத்திணையே மாண்பார் களவியலே 
துன்னு வரைவியலே தூத்தொடியே - பின்னமறக் 
கூற றகுகற்பே கோதீ ரொழிபியலே 
மாற னகப்பொருளின் வைப்பு 
* " ஐந்திணைசேர் மாற னகப்பொருளிற் சேருமிய 
லைந்தாநூற் பாவெண் ணடைவாகப் - பைந்தொடியே 
முந்நூற் றறுபத்து மூன்று முதலிறுதி 

யுந்து வட வோர்கடனே யோர் " 
என வரும் வெண்பாக்களால் விளங்கும் . 

இதனை யியற்றினார் , பொருநைக்கரையிற் றிகழுந் திருக்குருகூரில் 
வேளாளகுலத்தினரும் சடகோபருடைா. ஆஸ்தான கவிராயர்வழியினரு 

திருக்குருகைப்பெருமாள்கவிராயருக்குப் புத்திரராய் 
இற்றைக்குச் சற்றேறத்தாழ நானூறு வருடங்கட்கு முன் சடையன் 
என்னும் இயற்பெயருடன் உதித்துத் தம் குடிக்குரிய செந்தமிழ்க் 
கல்வியுடன் செய்யுளியற் றுமாற்றலும் பெற்றுத் திருக்குருகூர் 
எம்பெருமானார் ஸந்நிதி ஜீயர் பரம்பரையில் திருப்பதி ஸ்ரீநிவாஸ் ஜீயர் 
ஸ்வாமியிடம் ரஹஸ்யா திகளும் பகவத்விஷய முதலியனவுங் கேட் 
டறிந்து பொருட்டொடர் நவம்புணர் புலமையிற் சிறந்து தம் குடிப் 
பெயர்க் கியையச் சடகோபர்விஷயமாகவும் , அவாவதரித்த திருக்குருகூர் 
விஷயமாகவும் மாறனலங்காரம் , குருகாமான்மியம் முதலிய அரும் 
பெரு நூல்களை யியற்றிய திருக்குருகைப்பெருமாள்கவிராயராவர் . 

இவருக்கும் இவர் தந்தைக்கும் திருக்குருகைப்பெருமாள் கவிராய 
ரென்ற ஒரு பெயரே வழங்கக்காண்டலானும் , இவரியற்பெயர் சடையன் 
என்று பின்வரும் பாடல்களால் விளங்குதலானும் , திருக்குருகைப் 
பெருமாள் என்பது சடகோபர் திருநாமமாகக் காணப்படுதலாலும் , 
திருக்குருகைப்பெருமாள்கவிராயர் என்பது சடகோபருடைய ஆஸ்தான 
கவிராயராய் வழிவழி சிறந்து விளங்கிய ஒருமரபினர்க்கு வழங்கிவந்த 
குடிப்பெயரென் றறியக்கிடக்கின்றது . 


பட்டி 


இச்செய்யுள் களும் , பின் வரும் அடைவாகு மென்னு முதற்குறிப்புள்ள 
செய்யுளும் , திருப்பதிக்கோவையில் விடுபட்ட 369 ம் செய்யுளும் , இலக்கண 
விளக்கம் வைத்தியநாததேசிகர் பரம்பரைத் திருவாளர் சோமசுநீதாதேசிக 
பவர்களால் அவர் நண்பரொருவர் பிரதியிலிருந்தெடுத்தெழு யனுப்பப்பட்டன . 


iy . 


மூகவுரை. 


இவர் மேற்கூறிய ஸ்ரீநிவாஸஜீயர் ஸ்வாமியிடம் ரஹஸ்யாதிகளும் 
பகவத்விஷயமு முதலியவற்றைக் கேட்டறிந்தவரென்பது , 

முப்புரி நூன் மார்பினான் முக்கோல்கைக் கொண்டுளான் 
பொய்ப்புலனை வென்ற பொறையுடையான் - மெய்ப்பொருளைச் 
சேவிக்கு நுண்ணுணர்வான் சீநிவா தன்றமியே 
னாவிக் கருள்புரிந்தாள் வான் . 

( மாறனலங்கார உதாரணச்செய்யுள் 121. ] 
ஆதிப் பரப்பிரம நாரா யணனென்றுஞ் 
சோதிச் சுடர்மயமாந் தோற்றஞ்சா - னீதிச் 
சொருப முடனுருவந் தோய்ந்துளன்கா ணென்று 
மொருபாந்தா மத்தானென் றும் , " 
" பாங்குடைய மன்னுயிரொன் றல்ல பலவென்று 
மாங்கவற்று ணீங்கா தவனென்று- மோங்கவற்றை 
நித்தியமா மென்று முட னித்தியமன் றென்றுமதை 
யுய்த்தது பூ தாதியதென் றும் , " 
" முத்திக் கவனே முதற்கா ரணனென்றும் 
பத்தி விடாதே பயிலென்றுஞ் - சத்தியமாய்ச் 
செல்வத் திருப்பதிவாழ் சீநிவா தன்பகர்ந்த 
சொல்வித் தகமே துணிந்து , " 
" நாமா னிடப்பிறவி நன்றென்றுந் தேர்ந்தனமாற் 
காமா திகளாங் களைகளைந்து - பாமாலை 
சாத்தியே நெஞ்சே தருமெமக்கு முத்தியென 
வேத்தியே யின்புற் றிரு " 

( மாறனலங்கார உதாரணச்செய்யுள் 33-36 ] 
என்பவற்றால் அறியத்தகும் , 

இவர் இந்நூலினைச்செய்து , கொல்லமாண்டு 737 -ல் சித்திரை 
மாதத்துச் சித்திரைநக்ஷத்திரம்பெற்ற நன்னாளிற் குருகூரிற் சடகோபர் 
சந்நிதியிலே தமது ஞானாசாரியராகிய திருப்பதி ஸ்ரீநிவாசஜீயர்முன்பு 
அரங்கேற்றினர் . இவையும் பிறவும் பின்வரும் பாடல்களால் விளங்கும் . 

[ மாறனகப்பொருட் பாயிரம் .) 
வடதிசை வேங்கடந் தென்றிசைக் குமரி 
குடதிசைக் குலகிரி குண திசைக் கடலெனு 


மூகவுரை. 


மொருகான் கெல்லையி னிருநா னிலம்பக 
ரைவகைத் தமிழினு ளகப்பொருளிலக்கணஞ் 
செய்யுள் வழக்கெனச் சேரிரண் டிடத்தாற் 
றிணை முத லாகச் செப்புமுந் நான்கினோ 
டணைவழு வமைதியி னைவகை யியலாய் 
மொழி -தல் வழிசார் பெனுநூன் மூன்றனுள் 
வழி நூ லாமென மதிநல னமைந்து 
திருமகிழ்ப் பரம் தேசிகன் பெயரா 
லருமறை யோர்பயி லவன தவைக்களத் 
திருவகைத் தாம்புது மொழியிசைத் தவற்றுள் 
உள்ளுடை 
ளுறை யுவம் 

மேனை 

யுவம் 
மொள்ளிய விறைச்சியோ டொன்ற வுரைத்தனன் 
சிற்குணத் திருமலைச் சீநி வாதன் 
பொற்புடைத் திருவடி போற்றிய புனிதன் 
குருகையம் பதித்திருக் குருகைப் பெருமாள் 
பொருவில்பே ரன்புடன் புரந்தருள் புதல்வன் 
மருக்கமழ் சீரகத் தார்வணி கேசன் 
றிருக்குருகைப்பெருமாள்கவிராசன் 
அருட்குணத் தவர்புகழ் சடையன் 

பொருட்டொர் நவம்புணர் புலமை யோனே . 
அடைவாகு மெழு 

ஏறோ டிருபத் தேழா 
மாண்டுமதி சித்திரையேழ் சித்ரை யோரை 
யுடையவரேழ் சந்நிதியி லுரிமை கேள்வி 

யுறுசெம்ம லாஞ்சீநி வாதன் முன்பு 
மடைதிறந்த வெள்ளமெனா மாண்போர் கொள்ள 

மாறனகப் பொருளை வகுத் துரைத்தா னாய்ந்து 
சடையனெனு மியற்பெயரோன் றமிழ்நா வீறன் 

குருகைப் பெருமாள்சீர் வணிகன் றானே . 
திருப்பதிக்கோவை யென்பது மேற்கூறிய மாறனகப்பொருளிற் 
களவியல் வரைவியல் கற்பியற் சூத்திரங்களுக் கிலக்கியமாகத் திருமா 
லுகந்தருளிய நிலங்களின்விஷயமாய்ச் சற்றேறத்தாழ 455 துறைக 
ளமைந்த 527 கட்டளைக்கலித்துறைகளாற் பலவகை நயமும் ஒருங்கமைய 
இயற்றப்பட்டதொரு பிரபந்த விசேடமாகும் . இதனை யியற்றினார் 
பெயர் முதலிய விவரமொன்றும் விதந்து கூறப்படவில்லையாயினும் , 


சார் . 


* 


முகவுரை . 


இதுவும் திருக்குருகைப்பெருமாள்கவிராய ரியற்றியதாயிருக்கலா மென் 
நூகித்தற் கிடனாகிறது . இந்நூற் கவிகள் , பகவத்பாகவதவிஷயத்தி 
லும் சடகோபர் விஷயத்திலும் இந்நூலாசிரியர்க்குள்ள மிக்க ஈடுபாட் 
டைப் புலப்படுத்துவனவாயுள்ளன . அன்றியும் , சடகோபர் , கற்பா 
ரிராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ? கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல் 
லால் மற்றும் கேட்பசோ ? என்று மற்ற அவதாரங்களைக் காட்டிலும் ராம , 
கிருஷ்ணாவதாரங்களிலும் , மற்றைத் திவ்யதேசங்களைக்காட்டிலும் 
கோயில் , திருமலை , மாலிருஞ்சோலை யென்னும் திவ்ய தேசங்களிலும் 
ஈடுபட்டது போல , இந்நூலாசிரியரும் அவற்றில் மிக்க ஈடுபாடுடையவ 
ரென்பது இதனிறுதியிற் சேர்த்துள்ள விஷய சூசிகையால் விளங்கும் . 

இதனுள் ஒருதுறைபற்றிவந்தபாடல்கள் பல . அன்றியும் , இந் 
நூலாசிரியர் தாம் புதியனவாகப் படைத்துக்கொண்ட துறைகளமைய 
இயற்றிய செய்யுளும் பல . ஆதலின் இந்நூற் செய்யுளின் வரையறை 
நானூற்றின் மிக்கதாயிற்று . நிற்க 

மாறனகப்பொருட் களவியல் வரைவியல் கற்பியற் சூத்திரங்களும் 
அவற்றுக்கிலக்கியமாயமைந்த திருப்பதிக்கோவையும் வரையப்பட்டதோ 
ரேட்டுச்சுவடி மதுரைத் தமிழ்ச்சங்கத்துப் பாண்டியன் புத்தகசாலையிற் 
காணப்பட்டது . அதிற் காணப்பட்ட சூத்திரங்களும் திருப்பதிக் 
கோவைச்செய்யுட்களும் சிலவகையெழுத்திற் பல்வகைப் பொருளும் 
விளக்கித் திட்பநுட்பஞ்செறிந்தன வாயும் , ‘சொன்னோக்கும் பொரு 
ணோக்குந் தொடைநோக்கும் நடைநோக்குந் துறையினோக்கோ டெந்நோக் 
குங் காண இலக்கியமாயும் , படிப்போர்க்கு நன்னோக்கும் புத்தியும் பத்தி 
யும் முத்தியும் விளைக்கத்தக்கன வாயும் அமைந்திருத்தலின் அவற்றைச் 
செந்தமிழ்நேயரும் படித்துப் பயனடையுமாறு தனிப்புத்தகவுருவிற் 
செந்தமிழ்ப் பிரசுரமாக வெளியிடலானேன் . சங்கத்துப்பிரதியொன் 
றனையே சிணையாகக்கொண்டு முதலில் யான் வெளியிட்ட சிலபக்கங் 
களைக் கண்ணுற்ற மஹாமஹோபாத்யாய தாக்ஷிணாத்யகலாநிதி ப்ரும்ம 

வே . சாமிநாதையரவர்கள் , தமிழினிடத்தும் தமிழ் கற்பாரிடத் 
தும் தமக்கியல்பானமைந்த அன்பின் பெருக்காற் சிறியேனாகிய என் 
னிடத்தும் அன்புகூர்ந்து இம்முயற்சியில் யான் ஊக்கமடையுமாறு நிருப 
முகமாக ஆசி கூறியதன்றி வேறு பிரதியிருக்குமிடமும் தெரிவித்தார்கள் . 
பின் அவர்கள் குறித்த பிரதியும் சிதம்பரம் ஸ்ரீ ராமாநுஜதரிசன வித்யா 
சாலைத்தலைமையாசிரியரான ஸ்ரீமான் மாதவநாயுடு அவர்களிடமிருந்து 


பா 


முகவுரை . 


vii 


கிடைக்கப்பெற்றேன் . இப்பிரதிகளிரண்டும் ஒரே மூலப்பிரதியைப் 
பார்த்தெழுதியவைபோலப் பெரும்பாலும் ஒற்றுமையுடையனவாகவே 
காணப்பட்டமையாற் சிற்சில இடங்களில் உண்மைப்பாடங்கண்டு படுக்க 
இயலா ம் மூலப்பிரதிகளிலுள்ளவாறு பதிப்பித்துள்ளேன் . 

மேலும் , இவற்றுள் மாறனகப்பொருளில் அகத்திணையியலும் ஒழி 
பியலும் , திருப்பதிக்கோவையில் முலைவிலையருமை பாங்கி தலைவற் 
குரைத் துடன் போக்குணர்த்தற் குதாரணமாகிய 369 - ம் செய்யுளும் 
காணப்படவில்லை . இவற்றுள் முலைவிலையருமை பாங்கி தலைவற்குரைத் 
துடன்போக்குணர்த்தும் 369 - ம் செய்யுள்மட்டும் , உரிய இடத்தே 
சேர்த்தெழுதிப்படித்துக்கொள்ளுமாறு என் நண்பர் திருவாளர் இலக் 
கணவிளக்க ஆசிரியர்பரம்பரைச் சோமசுந்தரதேசிகரவர்கள் தம் நண்ப 
ரொருவர்பிரதியிற்கண்டெழுதியவாறு கீழே காட்டப்பட்டுளது ,. 

" பல்யாணர் பானையிற் பைம்பொன்பல் கோடி பகர்வர்வெற்பை 
வெல்யாணர் வெய்ய முலைவிலை யாயெடர் மேலிறைவா 
நல்யாணர் நங்கள் பெருமாள் சிலம்பிலிக் நங்கையொடுங் 
கல்யாண நந்தி புரஞ்சென்று சேர்க களிதகவே . " 
மாறனகப்பொருளைந்தியலும் திருப்பதிக்கோவையும் பூரணமா 
பமைந்த பிரதியுடையார் கொடுத்து தவுவார்களாயின் இப்பதிப்பில் 
விடுபட்டவற்றை இரண்டாம்பதிப்பிற்சேர்த்துச் செப்பஞ்செய்து வெளி 
யிட உதவியாயிருக்கும் . 

இப்பதிப்புக்குபகாரமாகத் தம்மிடமிருந்த பிரதியை அனுப்பி 
யுதவிய ஸ்ரீமான் மாதவநாயுடு அவர்களுக்கும் , திருப்பதிக்கோவையின் 
369 -ம் பாடல் முதலியவற்றை எழுதியனுப்பிய ஸ்ரீமான் சோமசுந்தர 
தேசிகரவர்களுக்கும் , ஆசி கூறி என்னை இம்முயற்சியில் ஊக்கிய பெரியார்க் 
கும் , இதனைப் பதிப்பித்து வருங்கால் ஆங்காங்கெழுந்த ஐயங்களையகற்றி 
என்னைத் தெளிவித்த செந்தமிழ்ப்பத்திராசிரியர் ஸ்ரீ . உ . வே . திரு . 
நாராயணையங்கார்ஸ்வாமிக்கும் நன்றி பாராட்டக் கடமைப்பட் 
டிருக்கிறேன் . 

இங்ஙனம் , 
திரு. கி . இராம நுஜையங்கார் , 

செந்தமிழுதவிப்பத்திராசிரியர் . 


யான் 


பிழையும் திருத்தமும் . 


பக்கம் , வரி . 


பிழை . 


திருத்தம் . 


2 


கணிதாகு 


கணித்தாகு 


கஉ 


24 


இடந்தலை தலைவியிற்புணர்ச்சி 


இடந்தலைப்பாடு 


1 


சேந்தேன் 


செந்தேன் 


வீண்மலயத் 


10 


11 


னீர்மலையத் 


8 


காரிராமன் 


காரிமாறன் 


சO 


18 


புள்ளிளமே . 


புள்ளினமே . 


சஎ 


Co 


சேரன்னதா 


சொன்னதா 


சசு 


6 


யிருவாய்க் 


விருள் வாய்க் 


சுஉ 


8 


கறிவிறுத்தல் , 


கறிவுறுத்தல் , 


21 


பிறையவன் 


மிறையவண் 


எக 


13 


மேலேரர்காணமுங் 


மேலோர்கரணமுங் 


எக 


20 


வெற்றுமை 


வேற்றுமை 


அஎ 


னிணங்ங்குபு 


னிணங்குபு 


17 


காப்பதுவே . 


காப்பதுவே . 


32 


புலந்தொடிச் 


பொலந்தொடி 


கா 


11 


னயல னென்ப 


னயலானென்ப 


12 


புரவுட 


புறவுட 


16 


புவுட் 


புறவுட 


கற்பகத் தன் 


ஸ்ரீ : 


மாறனகப்பொருளும் 
திருப்பதிக்கோவையும் . 


களவியல் 


க . அறம்பொருளின்பமென்பவற்றுளைந்திணைக்கட் 

சிறந்தநன்களவெனச்செப்பியகூட்ட 
மறைவெளிப்படுத்தியமன்றலெட்டனுட் 
பொறைமலியாழோர்புணர்ச்சியதாகும் . 


( 
க 
) 


( 
உ 
) 


வரனுடைநூல் விதிமன் றலெட்டாவன 
பிரமம்பிராசாபத்தியமாரிடர் 
தெய்வங்காந்தருவமோடசுரமிராக்கத 
மையல்கூர்பசாசமெனவருமாட்சிய. 
அவற்றுள் , 

முறைபெறப்பின்னிகழ்மூன்றுங்கைக்கிளை . 
ஈ . பெருந்திணை முன்னிகழ்பெற்றியநான்கே. 

ஆய்ந்தகாந்தருவடிதொன் றுமைந்நிலம்பெறும் . 


( ங ) 


( க 


கைக்கிளை . 


சு . 


காண்டல்சந்தயந்தெளிதல் கருத்து றலென் 
ராண்டநால்வகைத்தேயழகுடைக்கைக்கிளை, 


( சு ) 


- காட்சி , 


எ . நிலம் வேறொன்றெனுநிலைமையராகிக் 

குலாலன் றிருவுருக்குறிக்கொளினொன்று 
மிறைவனுமிறைவியுமிருமையுந்தொடர்ந்த 
முறைபயில்பான் மைமூதுடைமுதல்வ 
னேவலிற்கண்ணுறுமியற்கைகாட்சி 
காவலனுயரினுங்கடிநிலையில்வே 


( 
எ 
) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


( 
அ 
) 


1 பூமாது கேள்வன் புகழரங்கேசன் பொருப்பில்விண்ணோ 
காமாதவஞ்செய்யவந்ததனாற்பெற்றகாமவல்லி 
யாமாமிஃதினியைம்படையீந்தனன் மேவிரதி 
கோமான்றனக்கவ்வுருவளிப்பான்குடி கொண்டதொன்றே . ( 1 ) 

ஐயம் . 
அ . எய்தியவிருவருட்சிறந்தவிறைவன்மேற் 
றையு றலென்பவறிவுடையோரே . 

( 
2 ஈனவரம்பரையேயணுகாவரங்கேசற்கன்பாம் 

வானவரம்பன் கொடியிடமோ பொன்னிவாய்ந்த புகார்த் 
தானவரம்பன் கொடியிடமோ தமிழ்நாட்டுக்கொற்கை 
மீனவரம்பொற்கொடியிடமோகொடிமேவிடமே . 

( 2 ) 
3 அரனார் புரந்தரனாசயனாயனார்க்கயனாம் 
வரனார்குடி கொண்டுவாழ்பதியோவழுவாதநற்பா 
லுரநான் மறைமுற்றவோதாதுணர்ந்துரைசெய்தகுரு 
பானாங்குருகைப்பிரான் செம்பொன்மால்வரைப்பைந்தொடிக்கே . 

தெளிதல் . 
சு . அலம்வால் கண்ணிமைப்பச்சமுகக்கு 

மலருயிர்ப்பதனில்வாடுதல்வெயர்த்த 
லொளிர்கலன்வள்ளிவண்டுடனிழலிடுத 
லடி நிலந்தோய்தலவணிகழையங் 

கடிவனவாகுங்காவலன் றனக்கே . 
4 மால்காட்டியநெஞ்சமேவருந்தேன்மகிழ்மாறன்வெற்பி 

னூல்காட்டியசிற்பநுண்ணிடைமென்முலைநோக்கியகூர் 
வேல்காட்டிய துணைக்கண்காட்டமேதினிமீதினின்ற 
கால்காட்டிய தணங்கல்லளொன்றாலுமிக்காரிகையே . ( 

குறிப்பறிதல் . 
கண்ணிணைபுகுமுகம்புரிதலிற்காரிகை 
யுண்ணிகழ்வேட்கையுரவோற்குணர்த்தும் 

( 40 ) 
தக , வழிநிலைக்காட்சியுமுள்ளப்புணர்ச்சியென் 

றெழில் பெறுமேனுமிணைவிழைச்சின்றாற் 
கைக்கிளையென்பதுங்கடனெனத்தகுமே , 

(சக) 


( 
க 
) 


( 
4 
) 


50. 


5 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 
அமைப்போரமைத்தற்கரிதாமடல்வல்லரக்கரென்போர் 
தமைப்போர்கடந்தருள்போருளாளர் தந்தந்திவெற்பி 
லுமைப்போலிவளொருமானிடமாமென் றுரைத்ததன்மே 
லிமைப்போதினிலெய்துகவென்பதாங்கண்ணிமைக்கின்றதே . ( 
அளையுந்தமிழ்த்தென்னரங்கேசன் வெற்பிலருமருந்தாய் 
விளையுந்தெரிவைவிழிவடிவாளிவிரகவிடாய் 
களையும்படி புரிநாணுற்றதாற்கருத்தே கடைக்கால் 
வளையுந்தனுவுறச்சேராதிராது வருந்தலையே . 

( 6 ) 
கைக்கிளை முற்றும் . 


6 


கஉ 


( கஉ ) 


கைகோளிரண்டெனக்காட்டியவற்றுட் 
களவிற்குரியகிளவித்தொகைதா 
மியற்கைப்புணர்ச்சிவன்புறைதெளிவே 
பிரிவுழிமகிழ்ச்சிபிரிவழிக்கலங்கலென் 

றொருவகையைந்தெனவுணர்த்தினர்புலவர் . 
கங . இடந்தலைபாங்கற்கூட்டம்பாங்கிமதி 

யுடன்படன் மூன்றினோடொருவகையைந்தே . 
பாங்கியிற்கூட்டம்பகற்குறிபகற்குறி 
யிடையீடிரவிற்குறியிரவிற்குறி 

விடையீடென்னவிவையுமோரைந்தே . 
கரு. வரைவுவேட்ை 

பட்கை வரைவுகடாத 
லொருவழித்தணத்தல்வரைபொருட்பிரிவென 
விருநிலமொன்றொழியிருபானென்ப . 


( கூ ) 


( கச) 


( கரு ) 


கசா . 


க . இயற்கைப்புணர்ச்சி . 

[ தெய்வப்புணர்ச்சி . ] 
கடவுள தாணையிற்கருத்து நிலை திரிந்து 
மடவானங்கையை மன்னவனெய்தும் . 
புதுவதுவாகப்புணர்ந்துழிமகிழ்தலு 
மதுபொழுதவணலமவன்பாராட்டலு 
மடல் புனைவேலோனேற்புறவணிதலுங் 
கடவுளினெய்துங்காலையின்விரியே , 


( கசு ) 


கஎ . 


( கஎ ) 


( கஅ ) 


கக . 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

( தலைவியிற்கூட்டம் . ] 
கஅ . உவகையுணர்த்தன்மறுத்தலுடன்படல் 

புணர்தலென்றிறைவியிற்புணர்ச்சி நால்வகைத்தே . 
இரந்துகொண்டுறு தற்கெண்ணலிரந்து 
பின்னிலைற்றன் முன்னிலையாக்கன் 
மெய்தொட்டுப்பயிறல்பொய்பாராட்ட 
லிடம் பெற்றுத்தழா அல்வழிபாடுமறுத்த 
லிடையூறதனையியல்புறக்கிளத்த 
னீட்டநினைந்திரங்கல் கூட்டமறுத்தெதிர்கொளல் 
குறுநகையுணர்தலுறுநகைவியத்தன் 
மொழிபெறவிரும்பன் முயங்குதலுறுதல் 
கலவியின்மகிழ்தல்புகழ்தெலெண்ணிரண்டுங் 
குலமலி தலைவியிற்கூட்டத்து விரியே , 


( கக ) 


( 
7 
) 


இரந்து கொண்டுறுதற் கெண்ணல் . 
7 இருமாநிலம்புகழ்பொற்பாரிமையமகளையிம்பர்ப் 
பெருமானிடவனிரந்து கொண்டான்றிரைப்பேருலகில் 
வருமால்வடமலைமேல்வாழிமைய மகளையும்பா 
னாருமானிடவனிரந்து கொண்டாலுமுலகியலே . 

இரந்துபின்னிலைநிற்றல் . 
8 பொன்னந்துகில்விளிம்போர்கரத்தேந்திப்பொற்றாமரைப்பூத் 
தன்னந்தனி கொய்ததோர்கரத்தேந்திமெய்த்தண்டமிழோர் 
மன்னன்புகழ்க்குருகூர்மகிழ்மாறன்வரையணங்கே 
யின்னன்பினுக்கியல்போதுணைவேல்கொண்டெறிகின்றதே . (8 ) 

முன்னிலையாக்கல் . 
9 பூவேட்டபோதருளாத்தெய்வமாதர்புலம்புறப்பொற் 
காவேட்டபின்னைக்கருளருளாளர்கரிகிரிவாய் 
மாவேட்டமார்களிறாய்ந்தெழுகாலையில் வாய்ந்த பிடி 
நீவேட்டருள்கென்னவோவணங்கேயெதிர்நிற்கின்றதே . ( 9 ) 

மெய்தொட்டுப்பயிறல் . 
10 மஞ்சரிக்குக்குணமாலையொடாநடுவாழ்வித்தநீ 

ரஞ்சரிக்கைத்திருமாலத்தியூரருளாளர் வெற்பி 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


னஞ்சரிக்கண்ணிதனபாரங்கண்டுநடுவறவே 
சஞ்சரிக்கின்றதென்னோகுழன்மேற்சஞ்சரிகங்களே . 


( 10 ) 


பொய்பாராட்டல் . 


11 சங்கத்தடம்புடைசூழ்தஞ்சைமாயன்றடவரைமான் 

வெங்கட்கிணை குன்றியகாவியாவியைவிட்டனவாய்ப் 
பங்கத்ததாய்ப்பயந்தோய்ந்துண்கணீர்புடைபாய்தரவே 

ளங்கைத்தலத்து றுசாபத்தினாணுற்றழிந்தனவே . ( 11 ) 
12 அருகற்பமின்னிடைப்பொற்கொம்பர்சாயல்கண்டஞ்சியன்றோ 

பெருகற்பிணிமுகமானதும் போய்ப்பிஞ்ஞகன் பயந்த 
முருகற்குவாகனமாய்வரம்வேண்டமுயலுமண்மேல் 

வருகற்பகங்குருகூர்மகிழ்மாறன்வரைமயிலே . 
13 கூர்காலவேல்விழியாய்குருகூரன் குலவரைநின் 

வேர்காலுஞ்சிந்து ரவாணுதலோடுமிளிர்புருவத் 
தேர்காண நுண்ணிடைகண்டமின் போன்றிந்திரதனுவுங் 
கார்காலந்தோன்றியுடனேயழியுங்கலக்கமுற்றே. 


( 
12 
) 


( 
13 
) 


இடம்பெற்றுத்தழால் . 
14 பலவுங்கருதுந்திறநெஞ்சமேதவிர்பார்த்தன்பொற்றேர் 

வலவன்புரிசங்கிடவன்றென்சோலைமலையினில்வாழ் 
கலவஞ்செறிமயிற்சாயன்மின்னார் தந்தகாமலெந்நோய்க் 
கிலவந்து வரிதழ்வாய்மருந்தார்தற்கிடமிதுவே . 

( 14 ) 
வழிபாடுமறுத்தல் . 
15 நிறையுடையோர்மெய்த்தநாணமென்பானிலைநிற்பதற்கோர் 

சிறையுடையோயென்பதற் கிடந்தாசெகமேழம்பெற்ற 
மறையுடையோனைப்பயந்தருள்வேங்கடவாணன்வெற்பிற் 
பொறையுடையோர் நிற்கொடியதென்னாது பொனங்கொடியே . ( ) 

இடையூறுகிளத்தல் . 
16 சொற்கத்தினைத் துணைக்கையான்மறைப்பது தொல்பு வியோர் 

கற்கத்தகுவதொன் றன்றென்னவோகாரி மாறன் கற்க 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும். 
நிற்கத்தமிழ்செய்குருகைப்பிரான்வெற்பினெய்தலுண்கண் 
வற்கத்தினைப்பதுமத்தான் மறைத்தது வாணுதலே . ( 16 ) 

நீட்டநினைந்திரங்கள் . 
17 விற்கொண்டவாணு தலாள் பொருட்டாகமிதிலையுள்ளா 

நற்கொண்டனாகைப்பதியேம்பிரான்வெற்பினன் மழலைச் 
சொற்கொண்டகொவ்வையமுதூறலாந்துப்புரவுநல்காக் 
கற்கொண்டநெஞ்சங்குடிகொண்டதேது கனங்குழையே . ( 17 ) 

கூட்டமறுத்தெதிர்கொளல் . 
18 மழுகாதசோதித்தலைச்சங்கநாண்மதியத்து விண்ணோர் 

தொழுகாரிராமன்சுரும்பிலந்தோதொல்லையூழ்தொடர்ந்திங் 
கெழுகாதலர்கொண்டகாமவெந்தீயினிடையுலைவாய் 
மெழுகாயதென்னிறைநெஞ்சேயெவன் செயல்வேறினியே . ( 18 ) 

குறுநகையுணர்தல் . 
19 சுரும்பானது தெண்ணறவினைவேட்டெதிர்சோலையுண்மெல் 

லரும்பானது முகைவிண்டதொன்றாமலையாழிமண்மேல் 
வரும்பாவலர் தம்பிரான்மகிழ்மாறன்வரையிலென்பால் 

விரும்பாயிழைசெங்குமுதச்செவ்வாய்மலர்வெண்ணகையே . ( 19 ) 
20 ஒருதலையன்றென்றுநஞ்சற்றகாமமுழுவலன்பா 

லிருதலையென் றுணர்வானகைத்தாள் பத்திரட்டிகையாற் 
பொருதலைபத்துடையானை வென்றோனும்பர்போற்றமண்மேல் 
வருதலையாதரித்தோன்வல்லவாழ்வெற்பில்வாணுதலே . ( 20 ) 

உறுநகைவியத்தல் . 
21 போகா திகனெனவாழ்பெருமானகைபொங்கவெந்த 

தாகாயமுப்புரந்தானென்பராலாங்கேசனன்பர் 
யோகாதிபன்வரைவாழ்பெருமானகையோங்கலுமென் 
காயமுப்புர நன்னீர்மைபெற்றுயிர்வாழ்ந்தனவே . ( 21 ) 

மொழிபெறவிரும்பல். 
22 விழிவேட்டஞ்செய்துளம்வேட்டது காட்டவிளங்கியயான் 

மொழிவேட்டலுமுந்து வெண்ணகைதான்முத்தராகிமுத்தி 


மாகா 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 
வழிவேட்டவர்புகழ்வைகுந்தைமாயன்வரையின் முந்நீர்ச் 
சுழிவேட்டஞ்செய்யக்கடை மருந்தாமிவர்சொல்லென்னுமே ( 22 ) 


முயங்குதலுறுதல் . 
23 பெருமாநிலத்தரவின்பகுவாயினுட்பெற்றிருந்த 

வருமாமணியையள்ளிக்கொள்வதாமும்பராதரிக்குங் 
கருமாமணிகடன்மல்லைப்பிரான்வெற்பிற்காமரின்பத் 
தருமாமணியைத்தனித்திங்கனேயெய்துந்தன்மையதே . ( 23 ) 

கலவியின்மகிழ்தல் . 
24 வேட்டார்புதல்வற்பயந்தனராகிமிழற்றமின்சொற் 

கேட்டாற்றழையுஞ்சுகத்தொடொன்றாகுஞ்சங்கீதமறைப் 
பாட்டாலியற்றமிழ்தேர் நம்பராங்குசன்பைந்துடரித் 
தோட்டார் நறுமென்குழலியொடாயசுகானந்தமே . (24 ) 


புகழ்தல் . 
25 போராழியங்கைப்பொலிந்து நின்றார் நறும்பூந்து ளபத் 

தாரார் தமிழ்க்குருகூர்வரைவாழின்பத்தையல்செவ்வா 
யாராவமுதம்பரிமளத்தோடிங்கருளுமென்மை 
கூராய்பவளக்கொடியே துணையல்லைகூறுகிலே . 

இயற்கைப்புணர்ச்சிழற்றும் . 


( 25 ) 


வன்புறை . 


( 
2 


( sa ) 


sq . சந்தயந்தவிர்தறணத்தலுணர்த்தலென 

வந்தவிரண்டும் வன்புறைவகையே , 
உக, அணிர் தமைகூறலற நயப்புரைத்தல் 

பணிந்தெழுதெய்வப்பான்மையுணர்த்தல் 
பிரியேனென் றல் பிரிந்து வருகென்ற 
லிடமணித்தென்றலிருபதமும் வேண்ட 
லுடனேழ்வன்புறைக்குரித்தெனும் விரியே , 


( உச ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


அணிந்தமை கூறல் , 
26 பாலாழியிற்றுயில் கூர்பற்பநாபன் பயிலநந்தைக் 

கோலாகலவுயிர்ப்பாங்கியர் தாந்திருக்கோலஞ்செய்யு 
மேலாயகைவண்ணமெல்லாமெழுகுமிலாஞ்சனையும் 
போலாயது வருந்தேன் மருந்தேமென்பொனங்கொடியே . ( 26 ) 

பெருநயப்புரைத்தல் . 
27 தெளிகாவியப்புலவோர்புகழ்மாயன் சிறுபுலியூர்க் 

குளிர்காவினங்கைகுமுதச் செவ்வாய்க்கொவ்வைபோற்பகற்போ 
தொளிர்காமர்செங்குமுதம்பெற்றதாயமுதூறுங்கொவ்வை 
யளிகாள்பசுங்கிளிகாளுளவோபண்டறிந்ததுவே . ( 27 ) 

தெய்வப்பான்மையுணர்த்தல் . 
28 

மழுவலங்காரனும் வச்சிரபாணியும் வாய்ந்த விண்ணோர் 
குழுவலங்காரத்தொடுந்தொழுமாயன் குறுங்கைவெற்பி 
லுழுவலன்பாற்பின்றொடர்ந்தநன்பால்கொணர்ந்தூட்டநம்மிற் 
நழுவலிங்கார்பெறுவார்செறுவாரெவர் தாழ்குழலே . ( 28 ) 

பிரியேனென்றல் . 
29 நறவேகமழ்தண்டுழாய் நறையூர் நின்றநம்பிவெற்பி 

னிறவேலனையமதர்விழியாய்நின்னையோர்கணத்துந் 
துறவேன்றமரறியாவகைக்காத்து றந்தாலுஞ்சற்று 
மறவேன்பினையெங்கனேபிரிந்தாற்றுமென்மன் னுயிரே . 

29 ) 
பிரிந்துவருகென்றல் . 
30 வாசம்பயில் குழலாய்வடவேங்கடவாணன்வெற்பி 

னேசம்பயிலுநின துயிர்ப்பாங்கி நினைந்திவண்வந் 
தாசங்கையெய்து முன்பாயத்தொடாடரைமாத்திரைக்கென் 
றேசம்பயின்றி வண்வந்துனை மீளத்தெரிசிப்பனே . ( 30 ) 

இடமணித்தென்றல் . 
31 

சுனைத்தேமலர்க்குழலாயுங்கண்மால்வரைச்சோலையிற்பூஞ் 
சினைத்தேறலிலேங்கள்செண்பகமாறன்றிருக்குருகூர் 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


( 31 ) 


32 


மனைத்தேமலர்ப்பொழின் மாங்கனியானதைமந்திபரீஇ 
நனைத்தேயருந்தும்படிக்கணிதாகுகவிலுகிலே . 

இருபதமும் வேண்டல் . 
கரணங்கடந்தபொறையுடையோர்தொழுங்காரடையா 
ரிரணங்கடந்ததிகிரிப்பிரானிந்தளூரன்வெற்பி 
லாணங்கடந்தின்றுபோயணங்கோடும்வந்தஞ்சலென்றாற் 
சரணஞ்சரணமெனுந்திருநாமந்தகுமுமக்கே . 

வன்புறை முற்றும் . 


( 
32 
) 


33 


தெளிவு . 
இறைவன் கூறுதலிறைவிதேறுத 
லறைவர் தெளிவென்றறிவுடையோரே . 

( உஉ ) 
செகத்தாரொடும் பொய்யுரையாதவருயிர்தீரவொன்றா 
முகத்தாரைவைத்தங்ககன்றுறையார்திருமோகைப்பிரான் 
சுகத்தாடரவிற்றுயில்காளமேகஞ்சுரும்பினிலென் 
னகத்தார்வருவதின்றென்பதொன்றாலுமவமதிப்பே . ( 33 ) 

தெளிவுமுற்றும் . 


உ .. 


ச . பிரிவுழிமகிழ்ச்சி . 
வரிவளைசெலவினைமனத்தொடுகூறலும் 
பரிவுடைமான்றேர்ப்பாகனொடுகூறலும் 
பிரிவுழிமகிழ்ச்சியின் விரியெனப்பெறுமே . 

( உ ) 
வரிவளைசெலவினைமனத்தொடுகூறல் . 
34 முடியானது தரித்தோங்கியகோகன் முகம்புரிந்தால் 

அடியார்முகத்திரும்பா ததென்னோவுண்மையாரணச்சொற் 
படியாயிரந்தமிழ்தேர்மாறன்வெற்பிற்பண்டே முயற்சி 

மடியாதமந்திரத்தந்திரத்தான் றன் மனங்குறித்தே . 
( செல்லுங்கிழத்தி செலவுகண் ளேத்தொடுகூறலென்பது மீது ) . 


( 
34 
) 


க 0 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


( செல்லுங்கிழத்தி செலவுகண்டு) பாகனொடுகூறல் . 
35 தேர்க்காதலிற்கொடுவந்தருள் பாணவென்சிந்தைக்கன்பு 

தாக்காதரவிற்பின் பார்த்ததனாற்றமிழ் வேதந்தந்த 
வாக்காலுயர்ந்த குருகூரன்மாறன்வரையிளமா 
னோக்கானது சிங்கநோக்கானதற்புதநோக்குகவே . 

பிரிவு மகிழ்ச்சி மற்றும் . 


( 35 ) 


ரு . பிரிவுழிக்கலங்கல் . 
2.ச. மருள்பெறநிகழ்த்தலுந்தெருள் பெறநிகழ்த்தலும் 

பிரிவுழிக்கலங்கல்வகையெனப்பெறுமே . 


( உச ) 


உரு . புனமயிற்சாயலையாயம் போற்றலிற் 

கனவுகொலென் றலும் வாயில்காண்டலும் 
பண்புபாராட்டலும் பயந்தோர்ப்பழிச்சலுங் 
காதடர்கண்படைபெறாதுகக்கு 
ைேதலும்பிரிவுழிக்கலங்கல்விரிநோக்கம் , 


கனவுகொலென்றல் . 
36 பொற்பனவாங்கலையெல்லாம் பொது வறப்பூரித்துண்மை 
கற்பனவாமறைகற்றருண்மால்கண்டியூரன் வெற்பி 
னிற்பனவாமின்னருமைகண்டாற்பெற்ற நீதிநெஞ்சே 
சொற்பனமோமற்றியாதோதுணிந்து றச்சொல்லுகவே . 


( 36) 


வாயில்காண்டல் . 


37 ஒண்போதகஞ்சொன்னமாலுறையூரனுயர்வரைவாய்ப் 

பண்போன் மிழற்றும்பணிமொழியாளுடன்பாலித்தின்ப 
நண்போடுற தற்கு நன்னெஞ்சமேயினிநாட்டிலிரு 
கண்போலுநுங்கட்கிவளென்று காட்டுங்கயற்கண்களே . 

பண்புபாராட்டல் , 


( 37) 


38 கதியென்பவர்க்கருள்காட்கசைமால்வெற்பிற்கன்னியருக் 

ததியென் பனேற்கற்பி ஜண்மையதாமுகச்சோதியுவா 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் , 


மதியென்பனேற்பகற்சோதியுறாகளம் வாய்ந்தசங்க 
நிதியென்பனேலது செம்மையுறாதென்னிகழ்த்துவனே . ( 38 ) 

பயந்தோர்ப்பழிச்சல் . 
39 செந்தமிழ்க்கல்வியுடன் கலிப்பாகஞ்செறிந்த செல்வ 

மைந்தனைப்பெற்றவர்போலென்றும்வாழிமலர்மகள்சேர் 
சுந்தரத்தோளழகன்னலங்காரன் சுரும்பிலின்பச் 

சந்தனப்பூண்முலையைப் பெற்ற கோதையுந்தாதையுமே . (39 ) 
40 கோட்டானைகூறியமாலா திகேசவன் கோதறுநீர் 

வாட்டாறுகாவலன் மால்வரைவாயென்மனங்களிப்பான் 
றாட்டாமரைத்திருவைப்பெற்றதாயுநற்றாதையும் பொன் 
னாட்டாருங்காமுறநீடூழி வாழியிந்நானிலத்தே . 

( 40 ) 
கண்படை பெறாதுகங்குனோதல் . 
41 வண்பாவலர் நல்குசவாநெருப்பின் மருத்து வெந்தீப் 

புண்பாடிழைக்கப்பெறாதென்பதென்மலர்ப்பூவைக்கன்பாம் 
பண்பார்புகழ்த்திருப்பாடகத்தான் வெற்பிற்பாவை தன்னாற் 
கண்பாடரிதென்னவைத்தவெங்காமக்கனலைவிட்டே ( 41 ) 

பிரிவுழிக்கலங்கல் மற்றும் . 


சு . இடந்தலைப்பாடு . 


( உசு ) 


உஎ . 


உசு . முயற்சியிற்றெய்வந்தெளிதன் முயங்குத 

லியக்குதலெனமூவகைத்திடந்தலையே . 
சேறலிற்றந்ததெய்வந்தருமெனச் 
சேறல்காண்டல்சேர்தல் புகழ்த 
லாயத்துய்த்தலோடைந் திடந் தலையென 
மேயபின்னுறு புணர்ச்சியின் விரியே . 

தந்ததெய்வந்தருமேனச்சேறல் . 
மறவாரணஞ்சொன்னமாலிருஞ்சோலைமலையில் வைகு 
மறவாழியந்தணன்மாலலங்காரனணிவரைவாய் 


( உ எ ) 


42 


க 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் .. 


நறவார் குழலிபைநன்னெஞ்சமே முன்னைநாளளித்த 
திறவாதிருந்ததெழுகசென்றாலெய்து மின்னமுமே . 

( 42 ) 
தலைவியைக்காண்டல் . 
43 போதிக்குஞானப்புலவர்மெய்ந் நூல்பொறியைந்து மெய்தாச் 

சோதிச்சொருபின்னுயிரென்பதென்சுடராழியங்கை 
யாதிப்பானெங்கண்மாலலங்காரனணிவரைவாய் 
வேதித்தெனதுயிர்பெண்ணுருவாகிவெளிநிற்கவே . ( 43 ) 
( உயிரெனவியத்தலென்பதுமீது . ) 

முயங்கல் . 
44 வேரிப்பசுந்தண் ழோய்மாயன் விண்ணகர்வெற்பில் விண்ணோர் 

பூரித்தபுத்தமுதக்குடநீபுத்தமுதம்பொங்கும் 
வாரித்தலக்கனிவாய்கனிவாயினில்வாய்வைத்தன்பு 
பாரித்தருந்தும்புரந்தரனானின்பப்பைந்தொடியே . 

( 44 ) 
புகழ்தல் , 
45 புண்ணியகோடிப்புயலையன் பாய்ப்புண்ணியங்கள்புத்தே 

ணண்ணியநாட்செய்ததுண்டெனத்தேர்தற்குஞாபகமாம் 
விண்ணியலாகரர்சேமித்தபானம்வியனிலத்தோர் 
பெண்ணியலாய்மதுரந்தெவிட்டாதருள்பெற்றியதே . ( 45 ) 

ஆயத்துய்த்தல் . 
46 கரியான தாதியின் மூலமென்றோதக்கருணைநெஞ்சந் 

தரியாது தவியகார் தஞ்சைமாயன்றடங்கிரிமேல் 
விரியாழ்சுனையுள்வலம்புரிசூழ்தருவெள்வளைபோற் 
பிரியா தவாயத்திடைசென்றுகூடுகபெய்வளையே . 

இடந்தலை தலைவியிற்புணர்ச்சி மற்றும் , 


( 
46 
) 


எ . பாங்கற்கூட்டம் . 
உ அ . சேர் தல்வினாதல்செப்பெலெதிர்மறை 

கேர்தல்கூடல் கூட்டலென்றாங்குப் 
பார்புகழெழுவகைபாங்கற்கூட்டம் . 


( உ.அ ) 


டமாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும். 


செம்மல்பாங்கனைச்சேர்தலும்பாங்கன் 
செம்மலோடுற்றதுவினாதலுஞ்செம்ம 
லுற்றதுரைத்தலுமற்றவன்கழறலு 
முரவோன் கழற்றெதிர்மறுத்தலுமுரவோற் 
பழித்தலும் வேட்கைகழித்தற்கருமை 
சாற்றலுந் தன் மனத்தழுங்கலுந்தலைவனோ 
டேற்றற்கழுங்கலுமேகவணென் றலு 
மெவ்விடத்தெவ்வியற்றென்றலுமிறைவ 
னவ்விடத்தவ்வியற்றென்றலும்பாங்க 
னிறைவனைத்தேற்றலுங்குறிவழிச்சேறலு 
- மிறைவியைக்காண்டலுமிறைவியையெளிதிற் 
காட்டியகடவுளைக்கண்ணுற்றிறைஞ்சலும் 
வாட்டடங்கண்ணியைமதித்தவன் வியத்தலு 
மிகழ்ந்ததற்கிரங்கலுமிறைமகன் றனையே 
புகழ்ந்தவன் வியத்தலும்புரவலன் றன்னொடு 
நவ்வியங்கண்ணிநன்னிலையுரைத்தலுஞ் 
செவ்விசெப்பலுஞ்செம்மலங்கேகலு 
மிணர்மலர்க்குழலியையிறைவன் காண்டலும் 
புணர்தலும்புகழ்தலும் பூங்கொடிதன்னைப் 
டாங்கியொடுவருகெனப்பகர்ந்தபின்ன 
சாயத்துய்த்தலொடம்மூவொன்பது 
மேயபாங்கற்கூட்டத்து விரியே , 


செம்மல் பாங்கனைச் சேர்தல் . 


47 முதலையைக்சாய்ந்திபங்காத்தருள்கார் திருமுட்டத்தெங்கோன் 

றிதலைமென்பூண்முலைப்பூமகள் கேள்வன் செழுஞ்சிலம்பிற் 
குதலைமென்பாகுடைக்கொம்பானிலை குலையாதளிக்கு 
மதலையன்னானுண்டெமக்குறைபாய்கோண்மடநெஞ்சமே . ( 47 ) 


பாங்கன் றலைவனோ டுற்றதுவினாதல் 


48 


கூராழியங்கைத்திருநெடுமாயன்குடந்தையில்வா 
ழாராவமுதினருள் பெற்றதா நுண்ணறிவமைந்த 
பேராண்மையுள்ளங்கலங்கியதேயன்றிப்பீடுடைநின் 
வீராகரத்திண்புயமுமன்னாவென் மெலிவுற்றதே . 


( 48 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

தலைவன் உற்றதுரைத்தல் . 
49 சினமாறினர்புகழ்சேறையின்மால்வெற்பிற்சேர்ந்தொருமான் 

கனமானவல்லியத்தைத் தடிந்தேறிக்களித்திடுமென் 
மனமானதைப்பற்றியகலையாவும்வளர் தனக்கச் 
சினமானதனிற்பிணித்து நண்பாகொண்டியங்கினவே . ( 49 ) 

பாங்கன்கழறல் . 
50 நடித்தாடரவிற்றுயின் மாயனாகைநறுங்கிரியோர் 

பிடித்தான நுண்ணிடைமான் பொருட்டான்மையல்பெற்றனையால் 
வடித்தாரைவேலண்ணலேகலையாவுமனத்தடங்கப் 
படித்தாயுனக்கிங்கிது வோமுடிவிற்பலித்தது வே . 

( 50 ) 
51 தொண்டரிகத்தன்புவிட்டன்புகூரன் பிற்சோதிகறைக் 

கண்டரிகத்தலின் மன்றத்துள்ளார்வெற்பகாமர்மென்சொற் 
பண்டரிகத்தவியத்திளமானின்படிமத்துள்ளப் 

புண்டரிகத்தைப்புறங்கண்டதானிறைபொற்புடைத்தே. ( 51 ) 
52 முனமாமதிக்கும் புகழ்க்காளமேகந்தென்மோகைவெற்பா 

கனமாமதிக்குமறுவைத்தமானினுங்காமரின்பப் 
புனமான்கலைகள றுபத்து நாலும் பொருந்தியநின் 
மனமாமதிக்குமறுவைத்ததான்மிகமாண்புடைத்தே . (52) 

கழற்றெதிர்மறுத்தல் . 
53 உரிசித்திடத்தெவிட்டாமருந்தானதையோகைவிண்ணோர் 

குரிசிற்கருளுங்குறுங்குடிமாயன்குலகிரிமேற் 
பரிசித்தென்னெஞ்சந்திறைகொண்டு நீங்கும் பொற்பாவையை நீ 

தெரிசித்திடினண்பனேயுரையாயிந்தச்சித்திரமே . ( 53 ) 
54 வானமர்சோலைவரமங்கைவாணன் வரையினண்பா 

ஊனமில்லாவுனைப்போலுயிர்ப்பாங்கடுனாருவனுண்டே 
லேனமதாதிமுன்பேனமதாவனிலக்கைமுந்தீர்த் 
தானமதேன் கடப்பானிடப்பானண்டர்தாருவையே . (54 ) 

கிழவோற்பழித்தல் . 
55 வீரை வளாகத்து மும்மதமாவைவிழுங்குமராத் 

தேரையின்வாய்விழுங்கப்பட்டதேடொக்குந்திண்சிலம்பா 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 
பேரையாதிபன்ஞானப்பிரான்வெற்பிற்பேதைசேந்தேன் 
றாரையறாநெய்தலுண்கண்ணினீபட்டதன்மையதே , ( 55 ) 

தலைவன் வேட்கைதாங்கற்கருமைசாற்றல் . 
56 கற்பாவையைப் பெண்ணுருவாக்குஞ்சீரடிக்கண்ணன் மென்பூ 

நற்பாவை நீங்கப்பெறாநெடுமானறையூரன்வெற்பிற் 
பொற்பாவை சென்றெதிர்ந்தானண்பனேபொன்செய்பாவையன்பாய் 

நிற்பாயெனப்பின்றொடருமென்னாமென்னிறைபின்னையே . (56 ) 
57 திருப்பாற்கடலமுதுண்டார்மறித்து மத்தெள்ளமுதுண் 

விருப்பாலிடர்க்கடல்வீழ்ந்தயர்வேலையில்வெவ்விடங்கூர் 
நெருப்பாங்கடலிடைத்தள்ளியதாங்கண்ணனீண்மலயத் 
ளைவேட்டலெனநண்பரீசொன்னவேழைமையே . ( 57 ) 

பாங்கன் தன்மனத்தழுங்கல் 
58 மருந்தானதைபொருபெண்ணுருவாக்கிமதுரந்தன்னைப் 

பொருந்தாதரவிற் செங்கேழிதழாக்கியம் போருகத்தான் 
விருந்தாவனத்துறைமாலும்பர்நாயகன்வெற்பின்மண்மேற் 

றருந்தாழ் குழலென்பதாலிதற்கே தினிச்சாற்றுவதே ( 58 ) 
59 வடியார் திகிரிப்பிரான்பதம் போற்றியமாறன் வெற்பிற் 

கொடியாரு பயமுலைக்களியானைகுறுகிடையோர் 
பிடியானதைக்கொல்லுமாற்பெருமானைப்பிணிப்படுத்த 
மடியாது தீர்க்க முடியாதொருவர்க்கிம்மை யலையே . ( 59 ) 

பாங்கன் தலைவனோடழுங்கல் . 
60 

குறையா தபாற்கடல்வெவ்விடங்கூடிலுட்கொள்பவரெவ் 
வறையால் விடந்தவிர்த்து ட்கொள்ளுவாருறையூானுண்மை 
மறையா தரிக்குங்கருணாகான்வரைவாழ்மயிலாற் 
பொறையானதைமெய்ந்நிறையொடும்போக்கும்புரவலனே . ( 60 ) 

ஆண்டகை பாங்கனை யவணேகென்றல் . 
61 பல்வாய்ப்பஃறலைப் பாம்பணை மாதவன்பாடகத்தின் 

சால்வாயமுதக்கு முதச்செவ்வாய் மடத்தோகையை நீ 
செல்வாயெனின் மலர்ச்சோலையுட்காண்பது திண்ணமென்றால் 
வெல்வாரெவர்கண்பனேயொப்பதாரென்னைமேதினிக்கே. ( 61 ) 


ககா 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும். 

எவ்விடத்தெவ்வியற்றென்றல் . 
62 கடமேசுழிக்குங்காடாசலஞ்சொன்ன கள்வன் முந்நீர் 

வடமேதுயிலணையாய்க்கொண்டமாயன் வைகுந்தைவெற்பா 
திடமேதகுநின்னிறையேதிறைகொண்டதெய்வம்வைகு 
மிடமேதியலெவ்வகைத்தென்று கூறுகவின் புறவே . ( 62 ) 

இறைவன் அவ்விடத்தவ்வியற்றென்றல் . 
63 

வரகுணமங்கைப்பதித்திருமால்வஞ்சகரை வெந்தீ 
நரகுணவைத்ததிகிரிப்பிரான் வெற்பினண்பபுத்தேள் 
புரகுணபான் மன்னன் பொற்காநிகர்க்கும்பொதும்பர் கண்செய் 
விரகுணர்வானதைப்போழுஞ்செவ்வேலந்தமெல்லியற்கே . ( 63 ) 

பாங்கன் இறைவனைத் தேற்றல் . 
64 வெவ்விடத்தாரைவைவேல்விழிமாதினை வெற்பளித்தாள் 

வவ்விடத்தானும் புகழ்வடவேங்கடவாணன்வெற்பா 
மவ்விடத்தாய்விரைவிற்கண்டுநானுன்னடியிணைக்கீ 
ழிவ்விடத்தாமளவும்வருந்தேலென்னிறைபவனே . ( 64 ) 

குறிவழிச்சேறல் , 
65 வளையாழிகைக்கொண்டமால்வடவேங்கடவாணன்விண்ணோர் 

கிளையாய் வணங்குங்கருணைப்பிரான்வெற்பிற்கிஞ்சுகவா 
யிளையாடனித்தலர் கொய்தயலாயவிளமரக்கா 
விளையாடுமேன்மன்னன் செய்த முன்னானல்வினையதுவே . ( 65 ) 

இறைவியைக்காண்டல் . 
66 குளந்தாபுரிவந்தருண்மாயக்கூத்தன் குவலயமன் 

றளந்தானணிவரைமாம்பொழிலீதந்தமாவடுவைப் 
பிளந்தாலனைய துணைக்கண்களாமிவைபோறிவுக் 
தளர்ந்தானுணர்த்துமவளேயிவள்சந்தயமில்லையே . ( 66 ) 

காட்டியகடவுளைக்கண்ணுற்றிறைஞ்சல் . 
67 சூட்டியதண்ணந்து ழாயார் அவரைச்சுரும்பின் 

முத்தம் 
பூட்டியபூண்முலைப்பொன்னைடுகஞ்சேயுறம் போந்து நிற்பக் 
காட்டிய தெய்வங்கண்டாய் 

முன்னை நாளிலுங்காவலனைக் 
கூட்டிய தெய்வமதற்கேயடிமை குறித்தருளே . 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


கஎ 


68 


1 


னில் 


வாட்டடங்கண்ணியைமதித்தவன் வியத்தல் . 
கழுவாமணிக்கின்னுயிர்கொடுத்தேகண்ணுங்காலுங்கையும் 
வழுவாதமைத்ததெனநிற்றலான்மங்கை வாணனெங்கோ 
னெழுவாரிதிதிகழ்பார்புகழ்கார் வெற்பிலெய்தில் விண்ணோர் 

தொழுவார்மனுகுலமென்றுரைத்தாலுமித்தோகையையே . () 
69 அளியார் துளவப்பிரானழுந்தூர்வருமாயனன்பர்க் 

கெளியானருவித்தடவரைவாயிடையென்று கொண்ட 
வெளியாரிறைவனைப்பூட்டியகாதல்விலங்கைக்கொங்கைக் 
களியானையேயறுத்திக்கிதங்கூருங்கடாக்களிறே . ( 69 ) 

பாங்கன் தலைவனையிகழ்ந்ததற் கிரங்கல் . 
10 கருதாரைவென்கண்டதென்பேரைவாழ்குழைக்காதர்முந்நீர் 

வருதாரையாய்க்கண்டதற்கு முன்னேகொற்றவா லியென்டா 
னொருதாரையாலுர னுட்கினனாத்பெருமானொருமா 
ருதாரையாலுரனுட்கியதாரையிகழ்வதன்றே. 

( 70 ) 
71 அருபுருபன்றிறையென்பார்மதிப்பவந்தாமம்பெற்ற 
சொருபுருபம்பரமென்றருண்மாறன்றுடரியின்மா 

ருபுருவச்சிலையாலிணைவாளியியக்கியதவ் 
வுருபுருவச்சென் றுலையாதிராதண்ணலுள்ளத்தையே . ( 71 ) 

தலைவனைவியத்தல் . 
72 பொன்னாரமார்பினன்காசினிவேந்தன்புளிசைவெற்பிற் 

சொன்னான்மனத்தினுட்கொண்டான்மதுரஞ்சுப்பதொன்றாய் 
முன்னாளிஃதொருபெண்ணாமெனமுண்டகனமைக்கு 
மன்னாரமுதைப்பிரிந்ததெவ்வாறந்தமன்னவனே . ( 72 ) 

பாங்கன் றலைமகளைக்கண்டமை கூறல் . 
73 வாவிக்கமலத்துணைச்சேவனீங்கவரும் வழிபார்த் 

தாவிப்பெடையன்னநிற்பது போன்றனந்தேசன் மண்மேற் 
பாவிக்குந்தேவர்பிரான் பற்பநாபன்பனிவரைப்பூங் 
காவிற்றனித்தொருகொம்பர்வெற்பாகிற்பக்கண்டனனே . ( 73 ) 
3 


னி 


கஅ மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

செவ்விசெப்பல் . 
74 படி மேலிருக்கைத் தமிழ் செய்தமாறன் பழையவிண்ணோர் 

முடிமேலிருக்கும் பதாம்புயத்தான் வெற்பின் முத்தநிரைத் 
தொடிமேலிருக்குங்கரத்தாளிடைக்குத் துணைமுலையோர் 
கொடிமேலிருக்குந் துணைமேருநேர் வருங்கொற்றவனே . ( 74 ) 

செம்மலங்கேகல் . 
75 வண்டேய்டசுந்து ளபத்தார்தொலைவில்லிமங்கைமின்னைக் 

கண்டேனென நண்ப நீசொன்னமாற்றங்கவிக்கரசன் 
பண்டேசனகியைக்கண்டேனெனும்பண்புடைத்தினிக்கைக் 
கொண்டேன்றிருவையெனை யொப்பதாரிக்குவலயத்தே. ( 75 ) 

தலைவன் தலைவியைக் காண்டல் . 
76 அனப்பேடையைமென்மயிற்பேடையைப்பெண்ணரசியென்றென் 

மனப்பேதைமையினணுகாவகைமகிழ்மாறன் வெற்பிற் 
கனப்போளகமலர் சூடித்தாமரைகைக்கொண்டின்பத் 
தனப்பேதைமுன்னின்ற தண்ணளிசாலத்தகவுடைத்தே. ( 76 ) 

புணர்ச்சியின் மகிழ்தல் . 
77 அலையிடங்கொண்டபுனற்காவிரித்தென்னரங்கன்மைதோய் 

மலையிடங்கொண்டவிலவிதழ்வாய்மடமாது பொற்பூண் 
முலையிடங்கொண்ட திருமார்புறமெய்முயங்கமுன்போங் 

கலையிடங்கொள் பிறைபோற்புதிதாய்மிகுங்காமமுமே . ( 77 ) 
78 மைதிகழ்பூம்பொழிற்கோளூர்வரும்வைத்தமாநிதிவான் 

பைதிகழ்பாம்பணைமேற்றுயில்கார்வெற்பிற்பாவையெய்தாத் 
தெய்தியின்வாய்மதிப்பின்னீர்மைத்தாயறத்தேய்ந்திடும்வந் 
தெய்தியகாட்பிறைபோனிறைநீர்மைத்தெனதெழிலே. (78 ) 

புகழ்தல் . 
191 கவளக்கரிசொன்னதென்பேரைவாழ்குழைக்காதர்வெற்பிற் 

குவளைத் துணைக்கண்களான்மொழிகாட்டிக்கு முதச்செவ்வாய்ப் 
பவளத்தினிற் சுவையூறொளிநாதம்பரிமளங்கூர் 
தவளத்தவாமுத்தம்பாரிவள்போலத்தருபவரோ. ( 79 ) 


மாறனகப் பொருளும் திருப்பதிக்கோவையும் . 
தலைமகன் தலைமகளைப் பாங்கியொடுவருகெனப் பகர்தல் . 
80 ஆழியும்வால்வளையுந்தரித்தோனரங்கேசன்விண்ணோர் 

வாழியவென்னவரந்தருவான் வெற்பில் வாசநறுங் 
காழியல்சந்தனச்சோலையுள்ளே வருங்காலையினித் 
தோழியுநீயுமுடனிவண்சேர்கதுடியிடையே . 

தலைமகன் தலைமகளைப் பாங்கிற்கூட்டல் . 
வழுவாதவண்டமிழ்தேர்குருகூர்மகிழ்மாறன் விண்ணோர் 
தொழுகாரிராமன் றடரியின்வாய்ச்சுடர்தூண்டுஞ்செய்ய 
கழுவாமணியனையாய்கணப்போது நின்கண்ணகலாக் 
குழுவாயுயிரொடொன்றாமடவாரொடுங்கூடுகவை . 

பாங்கற்கூட்டம் முற்றும் . 


(80 ) 


81 


( 81 ) 


( 


[ அ -0 . பாங்கிமதியுடன்பாடு . ] 
K0 , மதியுடன்படலொருமூன் றன்வகையே 

முன்னுறவுணர் தல்குறையுறவுணர்த 
லிருவருமுளவழியவன்வரவுணர்த 
லாநெறித்தென்பரறிவுடையோரே . 

( so ) 
அ . முன்னுறவுணர்தல் . 
கூக . அவற்றுள் , 

நாற்ற முதலாய்ப்பயில் வீறாமென 
வாற்றல்கூரேழினுமையமுற்றோர் தலுஞ் 
சாற்றியவேழினுமையந் தீர்தலு 
மெய்யினும் பொய்யினும்வழிலைபிழையாது 
பல்வேறுகவர்பொருள் பகர்ந்து நாடலுமென 
மூன்றுகூற்றன முன்னுறவுணர்தல் . 

( ஙக ) 
ஐயமுற்றோர்தல் . 
82 வேற்றுப்பரிமளந்தோண் முலைநாட்டங்கள்வேறுபட்ட 

தோற்றத்துடன்சிறுசோறுண்டி நீத்துத்தொழின்மறைத்தே 
தேற்றச்செலவுந்துயிலாப்பயில் வுஞ்செறிந்ததென்னோ 
மாற்றற்ற பொன்னென்பதா மகிழ்மாறன் வரைமயிற்கே . ( 33 ) 


2. 2. மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் 


கெடுதிவினாதல். 


93 மருப்போடைமால்வரைகூறியமால்கடன்மல்லைவெற்பில் 

விருப்போடுந்தண்புனங்காத்திருப்பீர்நிழன்மேலுகுகண் 
ணெருப்போடும்வாளிகுளித்தபுண்ணீரொடு நீள்பனைக்கைப் 
பொருப்போடிவந்தது கண்டதுண்டாகிற்புகலுகவே . ( 93 ) 

(வேழம்வினதலென்பது மிது . ) 

ஒழிந்தது வினாதல் . 
94 தனைக்காவன் முப்பத்து முத்தேவராக்குஞ்சரதனுங்கண் 

மனைக்காவல்பூண்பன் மருந்திவராமென்னமாநிலத்தே 
யெனைக்காவல்பூண்டருள் காரெவ்வுளான்வெற்பிலிப்புனத்தித் 

தினைக்காவலும்மைவைத்தாரென்னகாரியஞ்செய்தனரே , ( 94 ) 
95 வண்டலம்பாவைத்ததேனுலை நீரெனவைத்து வண்டு 

வண்டலம்பாவைப்படாதடுஞ்சோற்றைமறைப்பொருளால் 
வண்டலப் பாவைப்பெறவருண்மாறன்வரைமடவீர் 
வண்டலம்பாவைமனைக்குவந்தேற்குவடித்திடுமே . ( 95 ) 


96 


ஊரேது 


யாரிவரிவர்மனத்தெண்ணம்யாதெனத் தேர்தல் . 

மக்கென்பர்பேரேது மக்கென்றுரைப்பர்கைம்மா 
நேரேகணையொடும் வந்ததுண்டோவென்பர் நீரகத்தான் 
காரேயனைபதிருமேனிமாயன்கனவரைவா 
யாசேயிவரென்பது ந்தெரியாதிவரெண்ணமுமே . 


( 
96 
) 


எண்ணந்தெளிதல் . 


97 வடுவிலையர்முத்தர்போற்றிய மாயன்வடமலையோர் 

கொடுவிலைமாவிலையாயுடையார்கொடுங்கூற்றமஞ்சுங் 
கடுவிலையாங்கண்ணிபூண் முலைக்கீழ்நிற்பக்கண்டதொரு 
நடுவிலையாமென்பராலிவர்வாய்மைநடுவிலையே . 

(அறிவுநாடலென்பது மிது . ) 
குறையுறவுணர் தன் முற்றும் . 


( 
97 
) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 2 . 

க 0 . இருவருமுளவழியவன்வரவுணர்தல் . 
கூகூ , ஆய்ந்தவன்கையுறையேந்திவந்தவ்லகை 

வினாவுழியெதிர்மொழிவிளம்பலுமிறைவனை 
நகுதலுமிருவருட்கோணாடலுமென 
வுவகையற்றவர் தாமிருவருமுளவழி 
யவன்வ ரவுணர்தலுமூன்றென் றனரே , 

( ந.ந. ) 
கையுறையேந்திவருதல் . 
98 வடத்திற்றுயின்றவடமலைவாணன் வடமலைப்பூந் 

தடத்திற்குவளைவிழியுடையார் தந்தகா தனெஞ்சே 
குடத்திற்றிருவிளக்கா காமனாட்டங்குறித்தவடன் 
னிடத்திற்றெளிவித்து வன்பிணிதீர்தற்கிடமிதுவே . ( 98 ) 

தலைமகன் அவ்வகை வினாதல் . 
99 தலையோடதனிலிரந்தவன்சாபந்தவிர்த்தவன்கைம் 

மலையோடையினின்றழைத்தருண்மாயன்மயிலைவெற்பிற் 
சிலையோடிகலுந் திருநுதலீரித்தினைப்புனத்தோர் 
கலையோடி வந்ததுண்டேற்சொல்லுவீர்வன்கணையொடுமே . ( 99 ) 

எதிர்மொழிவிளம்பல். 
100 சேட்டப்புயத்தண்ணலேசேறைமால்வெற்பிற்றேடிவந்த 

வேட்டத்தனிக்கலைதானுண்மையாநின்னின் மேவுமெண்ணெண் 
கூட்டக்கலையொடுங்கூடுவதேயன்றிக்கோதையராய் 
நாட்டப்பிடிகளிடத்தணுகாதிங்குநாடலையே . 

( 100 ) 
இறைவனைநகுதல் . 
101 தம்மிடத்தானபலியுகந்தார்கயிலாயத்துள்ளார் 

தம்மிடத்தாய்ச்சென்று சார்வதல்லாற்றழற்காடுறுமா 
னம்மிடத்தாயதெனவந்ததானகத்தக்கதொன்றா 

மெம்மிடத்தானிந்தளூர்மாயன் வெற்பரியற்கை களே . ( 101 ) 
102 விரித்து ரையாய்த்தமிழ்வேதஞ்செய்மாறன் மொய்வேலைவலம் 

புரித்துரையார் பொருநைக்குருகூசன்பொருப்பர்செல்வார் 
தரித்துரையாடுவர்வேட்டை வந்தார் கைத்தழைசிலையாஞ் 
சிரித்துரையாடத்தகுவதொன்றாமிவர்சேவகமே , ( 102 ) 


உச மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


இருவருட்கோணாடல் . 
103 தினை நலம் போற்றுவதன்றிவள் காவலுஞ்சேமவில்லின் 

வினை நலம் போற்றுவதன்றிவர்வேட்டையும்வேரிக்கஞ்ச 
மனை நலப்போற்றியமாயோன்வதரிவரையிற்றம்மிற் 
புனைநலம் போற்றுவதென்றுகண்காட்டப்புகுந்தனவே . 
பாங்கி மதியுடன்பாட்டின்வகை மூன்றினுள் இறுதி நின்ற 

இருவருமளவழியவன்வாவுணர்தன் மற்றும் . 


( 103 ) 


ந.ச. 


விதியிருகான் கிவைமேதகுபாங்கி 
மதியுடன்பாட்டிற்குவாய்ந் தவிரியே . 

[ பாங்கிமதியுடன்பாடு மற்றும் . ) 


( ஙச) 


ந . 


கக . பாங்கியிற்கூட்டம் . 
ந..ரு . இரந்து பின்னிற்றல்சேட்படையென்றா 

மடற்கூற்றுடனேமடல் விலக்கென்றா 
வுடன்படன் மடற்கூற்றொழி தலென்றா 
குறைநயப்பித்தன்மறுத்தலென்றா 
கூட்டல் கூடலாயமொன்றக் 
கூட்டலமைதியின் வேட்டலென்றாங்குப் 

பன்னிருவகைத்தேபாங்கியிற்கூட்டம் , 
இரந்துபின்னிற்றற்குஞ் சேட்படைக்கும் உரியவை . 
கூசு . குலமகனுட்கோள்கூ றலும்பாங்கி 

குலமுறைகிளத்தலுங்குலமகன் கிழத்தி 
தன்னையுயர்த்தலுமின்னிடைச்சேடி 
விளங்காதவள் போல்வினாதலும் வேந்தன் 
தலைவி தன்னிலைசாற்றலுந்தாதி 
பிறைவியருமையியம்பலுமிறைவ 
னின்றியமையாமையியம்பலுமிகுளை 
நின்குறை நீயே சென்றுரையென்றலு 
மிகுளையையிறைவனிகழ்தலுங்குளை 
காதலிமடமைகழறலுங்கா தலன் 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


மூதறிவுடைமைமொழி தலுந்தோழி 
முன்னுறுபுணர்ச்சிமுன்னத்தின் மொழிதலுந் 
தன்னிலைமன்னன் சாற்றலுந்தோழி 
யுலகொழுக்குணர்த்தலுந் தலைமகன்மறுத்தலும் 
தோழியஞ்சியச்சுறுத்தலும் வாழி 
கையுறைபுகழ்தலுமொய்யிழைமறுத்தலு 
மாற்றாநெஞ்சினோடவன்புலத்தலுமவ 
ளாற்றுவித்தேகலுமாகுமைந்நான்கு 
மிரந்து பின்னிற்றல்சேட்படையிரண்டிற்கு 
நிரந்தனவென்பநெறியுடையோரே . 


குலமகனுட்கோள்கூறல் . 


104 


பொற்றேர் விசயன்றனக்கொருபாகெனப்போர்புரக்கு 
நற்றேவனாந்திருநாங்கூரன் வெற்பினினன்னுதலீர் 
குற்றேவலாய்வண்டலம்பாவைக்கில்லஞ்செய்குன்றம் பொற்கா 
மற்றேவலும்வல்லனாட்கொள்வதேமங்கைமார்க்கியல்பே . ( 104 ) 

பாங்கி குலமுறைகிளத்தல் . 


105 


விரியும் பொருநைத்து றைநாகுவீதி பின் மேய்ந்து முத்தஞ் 
சொரியும் வழுதிநன்னாட்டண்ணலேதுறையோர் பவராற் 
றெரியுந்தமிழ்க்குருகூர்மகிழ்மாறன்சிலம்பிற்புன்மை 
புரியும் குறிச்சிக்கொடிச்சிக்கென்னீயன்புபூண்ட தவே . 

( 105 ) 


தலைவன் தலைவியை யுயர்த்திக்கூறல் . 


106 


தன்னையன்பானவர் தம்மையன்பாஞ்சங்குசக்கரத்தான் 
பின்னையன் பாகப்புணர்ந்திலனோபிறப்பாய்ந்து முன்னா 
ளென்னையன்பாயடிமைக்கொண்டராகவனெவ்வுள் வெற்பிற் 
பொன்னையன்பாகிய புன்மையேது புகல்கின்றதே . 

( 106 ) 


107 


நிலத்திற்பிறப்பிழிபென்றாலு முப்புநிழன்மணிப்பொற் 
கலத்திற்கடவுளர்கைக்கோள் வபாற்கதிராழி திண்டாள் 
வலத்திற்புனை திருமால்வடவேங்கடவாணர் குறக் 
குலத்திற்பிறந்தவளென்பதென்னீமலர்க்கோதையைய . ( 107 ) 
41 


உக 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

பாங்கி தலைவியையறியாள்போல வினாதல் . 
108 பணிப்பார்பணிப்பத்தகும் பரந்தான் பாந்தாமனென்றே 

கணிப்பான் றமிழ்க்குருகூர்க்காரிமாறன்கனவரைமேன் 
மணிப்பாவை மன்னுயிர்பெற்றதொன்றாய்மதிப்பான் வளங்கூ 
ரணிப்பாவையருண்மன்னாவெவளோநின்னகத்தினளே . ( 108 ) 

தலைவன் றலைவிதன்மையியம்பல் . 
109 பாலானவைவெள்வளையானவைதம்மிற்பண்பிடத்தாற் 

கோலாகலம்பிறிதாந்தன்மைபோற்குருகூரன் செங்கண் 
மாலாதிநாதன்று டரியதாம்வெற்பின்மாதர்க்கெல்லா 
மேலானவள்வடிவிற்சணங்கேநிகர்வேறில்லையே , ( 109 ) 

பாங்கி தலைவியருமைசாற்றல் . 
110 

அடியெடுத்தேழுலகன்றளந்தானடி போற்றி வெற்றிக் 
கொடியெடுத்தான் குருகூர்ச்சடகோபன் குலகிரிமே 
லிடியெடுத்தாலித்திடுங்கொடியோன்வந்திறைஞ்சப்பொன்னைப் 
படியெடுத்தாளையெளியளென்றோவண்ணல்பற்றியதே ( 110 ) 

தலைமகன் றலைமகளையின்றியமையாமைகூறல் . 
111 

ஏவலின் வாழுங்கடவுள நாதனிசாமனெங்கோ 
னாவலந்தீவிலயோத்திப்பிரான் வெற்பினான் முகத்தோன் 
சாவலதாய்ச் செய்யுடலைவிட்டாற்கைக்கொளுமிருத 
சீவனிகாணென்னுயிர்க்கணங்கேயித்திருமகளே. ( 111 ) 

நின்குறை நீயே சென்றுரையென்றல் . 
112 வேதப்பொருளின் விரிவையெல்லாமெய்த்தமிழிற்சொன்ன 

போதக்கடல் வண்குருகைப்பிரான்றென்பொதியவெற்பா 
கோதற்ற சந்தனச்சோலையுட்கூடிக்குறித்தருணின் 
காதற்குறையினை நீயேயுரையக்கரும்பினுக்கே , 

( 112 ) 
பாங்கியைத் தலைவன் பழித்தல் . 
உன்னான் முடிக்கப்படாததுன்னாமலுனையிரந்தில் 
கென்னாதரவிற்குறை சொன்னதான் மன்னிடவெந்தை வாழ் 


113 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


நன்னாவலர்புகழ்ஞானப்பிரான் வெற்பினாடியுன்னை 
முன்னாதிருந்திலன் முன்னியதே முழுமூடமதே ( 113 ) 

பாங்கி பேதமையூட்டல் . 
114 பெருத்தின் புறுமண்டர்க்கெல்லாமதுரம்பெருகுமருந் 

தருத்தும்படிக்கன்புகூரன்பிலான்றனணிவரைவா 
பெருத்தின் புறக்கொடைப் புண்ணையெண்ணாமலிடந்திடந்து 
வருத்துங்கொடியென்னளவின் மன்னாநின் மடக்கொடியே . ( 111) 

காதலன் முதறிவுடைமைமொழிதல் . 
115 குறியாதிருவருநேர்பட்டநாட்குறிப்பிற்குறிப்பே 

பிறியா துணர்ந்தன்றருள்செய்ததாற்பெருநீருலகிற் 
சிறியார்தமையணு காச்சேறை மாயன் சிலம்பின்மின்னே 

யறியாதவளணங்கென்றுரைப்பார்க்கெய்து மப்பெயரே , ( 115 ) 
116 ஓதியைக் கொற்றக்குடைக்கொண்டமாயனுறந்தையபவி 

ரோதியர்க்கென்றுமிருகண்ணதாம் வள்ளுவர்த முப்பா 
லோதியைக்கோதற்றஞானியென்றேத்து முலகிலைம்பா 
லோதியைப்பேதையென்றென்னீயுரைப்பதிங்கொண்ணுதலே . ( ) 

பாங்கி முன்னுறுபுணர்ச்சி முறையுறக்கூறல் . 
111 கூராழியங்கைப்புயல் புள்ளம்பூதங்குடிச்சிலம்பா 

வாரார்களபத் துணைத்தனத்தாணின்வயத்தளென்று 
லாராமத்தாருடன் சோரருங்கூடிலவர்க்கது தான் 
ராராததேதிங்கபலவராலெவன்ச திப்பதே 

( 117 ) 
தலைவன் றன்னிலைசாற்றல் . 
113 மீகாமனின் றிக்கரையருகோடினும்வேலைநடுப் 

போகாதுவங்கமென்றோர்ந்திலையேமலர்ப்பூவை தந்த 
மோகாதிகக்கடன்மோகூர் முகில்வெற்பிக்மொய்குழலாய் 
நீகாதலித்தருள்கூர்ந்திடினீத்து வனிச்சபமே . 

( 118 ) 
தோழி உலகியலுரைத்தல் . 
119 தெள்வார் நரம்புளர்யாழோர்மணமெனுஞ்செவ்வியதாய்க் 

கள் வார்பலர்க்குழற்பொன்னை மன்னாவஞ்சக்கள் வன் பட்ட 


உ அ மாறனகப் பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

புள்வாய்பிளந்தபிரான்புலியூர்வெற்பிற்பூசுரர்முன் 
கொள்வாய்வரைந்தினியீதேயுலகியல் கூறுகிலே . 


( 119 ) 


தலைமக னுலகியன் மறுத்தல் . 


120 ஏவிற்சிறந்தவிழியாய்வரிவண்டிரைக்குமலர் 

வாவித்திருக்குருகூர்மகிழ்மாறன் மணிவரைவாழ் 
தூளிப்பெடையன்னமன்னாளையின்புறத்தோய்ந்து யிர்தான் 
சீவித்திருந்தபின்பன்றேவ துவை:புஞ்செய்வதுவே . ( 120 ) 

பாங்கி யஞ்சியச்சுறுத்தல் . 
121 கொழுங்காவியங்கண்மயிலுடன்யாமுங்குளிர்புனம்விட் 

டெழுங்காலமேழ்பரித்தேர்விழுங்காலமெழுபுவியோர் 
தொழுங்காரிமாறன்றுடரிவெற்பாவெமர் சூழ்வதன் முன் 
பழுக்காது நீயுமிப்போதினிலே தன்னணித கர்க்கே . ( 121 ) 


122 


தலைமகன் கையுறைபுகழ்தல் . 
நன்னாவல புகழ்கார்நறையூர்வந்தநம்பிவெற்பின் 
மின்னார் மருங்குற்குமெல்லியதாய்மெல்லியன் மடவாய் 
பொன்னாகவண்டழைகொண் வேந்தேன்கண்டபோதெவரு 
மன்னாதழைதழைடென்றேயெதிர்கொண்டுவாங்குவரே . ( 122 ) 


பாங்கி கையுறைமறுத்தல் . 
123 மாகத்தவருந்தொழுமாயன்வைகுந்தைமாயன்வெற்பா 

மோகத்திடன் வழிபட்டெதிர்ந்தேதந்தமொய்தழைபொன் 
னாகத்திழையென்னில்வந்ததெவ்வாறெனநாடிடெமர் 
வேகத்துடனையுறுவர்மண்ணோரெங்கன்வேண்டுவரே . ( 123 ) 


ஆற்றாநெஞ்சமோ டவன்புலந்துரைத்தல் . 
121 குருந்தாமொருபெண்கொடிபொருட்டானங்குடியிருப்பாய் 

வருந்தாபரத்தைக்குறைந்தநெஞ்சேமறைவாய்மையுடன் 
பொருந்தாரை நீத்தபுருடையின் மாயன் பொருப்பினிழற் 
றருந்தாபாத்தையு நீ குறைத் தேயெவன்சாதித்ததே . ( 124) 


நஎ . 


மட 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

தலைவனைப் பாங்கி யாற்றுவித்தல் . 
125 

பையுறைநாகணைப்பாண்டவர் தூதன்மெய்ப்பாடகத்தான் 
மையுறையார்தம்மனத்துறைவான் வெற்பின்மாசறுநின் 
கையுறையானதென்கையுறைபாகக்கைக்கொண்டணங்கின் 

மெய்யுறையாக்குவனாளையின்றேகுகவேலவனே . ( 125 ) 
( இரந்து பின்னிற்றற்குஞ் சேட்படைக்கு முரிய இருபதும் முற்றும் , ] 

( மடற்கூற்றிற்கும் மடல் விலக்கிற்கும் உரியவை . ) 
பேதையையிரத்து குறைபெறாதுபேதுற்றோன் 
டலினிய பொருளெனமனக்கோடலுமதைக் 
கடனெனவுலகின்மேல்வைத்துக்கழறலுந் 
தன்மேல் வைத்திகுளைக்குச் சாற்றலுந் 
தலைமகள் வயவத்தருமைசாற்றலுந் 
தலைமகன் றன்னைத் தானே புகழ்தலு 
மெழுது முன்னிரங்கலுமெழுதியிரங்கலுங் 
கெழுதகைப்பாங்கியருணிலைகிளத்தலுங் 
கொண்கிநிலைகூறலுமென்றிவையொன்பது 
மடற்கூற்றிற்கு மடல்விலக்கிற்குக் 
திடப்படமொழிவர் தெளிவுடையோரே . 

( ங எ ) 
மடலே பொருளென மதித்தல் . 
126 அரும்பாம் பருவமுலைமடவார்தந்தவாசையென்னுங் 

கரும்பாம்பினைவெல்லுமூலிநெஞ்சேகடுங்காலினொடும் 
பொரும்பாம்பணைப்புயல்புல்லாணிமாயன் பொருப்பயல்வா 
ழிரும்பாம்பனைமடலன்றியுண்டோபிறிதெண்ணுதற்கே. ( 126 ) 

அதனை யுலகின்மேல்வைத்துரைத்தல் . 
127 நன்மருந்தானதைவானோர்க்கருள்புயனாகைவெற்பிற் 

சொன் மருந்தானவராற் றுன்பமேயினர் தூநகையாய் 
பன்மருந்தாய்வதிற் சான்றோர் விதித்தபனை மடலே 

புன்மருந்தாயினநன் மருந்தாக்கொள்வர் போந்ததென்றே . (127 ) 
128 அலைபாய்ந்ததெண் கடற்பார்மேன்மகளிமர்விழியாங் 

கலைபாய்ந்தறிவிழந்தாரணங்கேமறை காட்டு முண்மைத் 
தொரலைபாய்ந்தவர்புகழ் சீமத்துவாரகைத்தோன்றலொண்பொன் 
மலைபாய்ந்திழிவர்கிழி பிடித்தேறுவர்மாமடலே . ( 128 ) 


f2O 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


அதனைத் தன்மேல்வைத்துச்சாற்றல் . 
129 வேளையும் பார்த்தின்று சேவித்து வாழ்ந்தபின் வேங்கடத்தார் 

தோளையுந்தாளையும்போற்றிய மாறன்றுடரியுள்ளீர் 
பூளையுமென்பும்புனைவதனோடும்புனை மடன்மே 

னாளையென்கோல முஞ்சீலமும்பார்த்து நகைத்திருமே . ( 129 ) 
130 பாங்கி தலைமகளவயவத்தருமை சாற்றல் . 

விழியிற்புலனுங்கருத்து நின்போதமுமின்னைக்கண்ட 
வழியிற்பிரிந்தறைபோயிற்றென்றான் மறைவாழ்த்து முண்மை 
மொழியிற்குடி கொண்டருள்காளமேகந்தென்மோகைவெற்பா 
கிழியிற்பொறியைப்பொறியோபொறிக்குங்கிழமையவே . ( 130 ) 

தலைமகன் றன்னைத் தானே புகழ்தல் . 
131 ஆயுஞ்சுருதிப்பொருள்யாவுமேட்டினகத்தெழுதத் 

தோயும்படிக்குத்தமிழ் செய்தமாறன் சுரும்பிலென்னெஞ் 
சேயுந்திருவினைத்தூரியக்கோல்கொண்டெழுதிப்பத்தி 
பாயுந்தடத்திற்படத்திலொன்றாம்வகைபாலிப்பனே . ( 131 ) 

எழுதுமுன்னிரங்கல் . 
132 அறமெனத்தோன்றுங்கயிலாய மன்றன்றழகர் வெற்பிற் 

பிறமனைமாதர்க்கெல்லாந்தெய்வமாமொருபெண்பொருட்டான் 
மறமனம்பூண்டறமாலானயான் கருமைவழித்த 
புறமனையிற்பித்தனேபுக்கதேது புகலுகவே . 

( 132 ) 
இறைவ னிறைவியைக் கிழியிலெழுதி யிரங்கல் . 
133 பாடலுள்ளாரன் றுபொய்யாமொழி புரைபாலித்துண்மை 

கூடலுள்ளார் முன்புரைத்திலரோகுருகூரன் விண்ணோர் 
நடலுள்ளான் வெற்பிலோவியமேகிழிநாட்டுமென்பா 
லூடலுள்ளாயல்லையொன் றுரையா ததென்னூழ்வினையே . ( 133 ) 

அருணிலைகிளத்தல் . 
134 கொல்லாவிரதமழித்தார்க்கிடும்பை குறித்திடினாட் 

செல்லாது பிற்பகலெய்து மென்றாற்சிலம்பாதிருமால் 
புல்லாணியில்வளர்புல்லாகியவன்றில் போகமெய்து 
மில்லானதைக்குறைத்தாலெய் மோவருளின்பமுமே. ( 13-1 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


135 கோலத்திருவுருக்கொண்டுதராதலக்கோதையையோர் 

வாலப்பிறைமருப்பிற்கொண்டமால்வரமங்கைவெற்பா 
ஞாலத்தொருகுலப்பெண்ணினைவேட்டுநடுவறவோர் 
தாலக்குலப்பெண்ணையே குறைத்தானன் றுன் றண்ணளியே . ( ) 


கொண்டுநிலைகூறல் . 


136 ஆசியென்றாலருண்மாலன்பில்வாழ்பெண்ணரசைநின்பா 

னேசியென்றாற்குறைநேர்ந்திலளாகில்வெண்ணீறுமெய்க்கே 
சியென்றாகிலு நீகிழிமீது புனைந்தெழுதி 
வாசியென்றாம்பனைமாமடலே றுகமன்னவனே . 

( 136 ) 
[ மடற்க, ற்றிற்கும் மடல்விலக்கிற்கு முரிய வொன்பதும் முற்றும் . ) 

(உடன்படலுடன் மடற்கூற்றெழிதற் குரியவை . ) 
கூ . அ . இளமைத்தன்மையிகுளை செப்பலுமவள் 

வளமைத் தன்மை வருத்தியதுணர்த்தலுஞ் 
செவ்வியருமை செப்பலுந்தலைமகன் 
செவ்வியெளிமைசெப்பியபின்ன 
ரென்னைமறைப்பினெளிதெனநகுதலு 
மந்தகைபொறாது வருந்தலுமன்னனைத் 
தெளித்தலுக்கையுறையளித்ததையேற்றலுங் 
களித்தவனுரைப்பதொடு கருதியவொன்பது 
முடன்படலுடன் மடற்கூற்றொழிதற்கு 
முடன்படுமென்பருரனுடையோசே , 

( x அ ) 


தலைவி யிளமைத்தன்மை பாங்கி தலைவற்குணர்த்தல் . 
137 தேக்கியசெஞ்சொற்றமிழ்மாறன்வெற்பிற்றிருமுகமென் 

றாக்கியபுண்டரிகத்தைக்கண்டேபுண்டரிகமெல்லாக் 
தாக்கி புன்மையொன்றின்றாலதற்குத்தளர்ந்து செவ்வி 

போக்கியதென்னின் முகபுண்டரீகம் புரவலனே . 
138 பூரித்தில் பொன்மலை போன் முலைமொழிபுத்தமுதம் 

பாரித்திலகண்களவறியாதெழுபார்புகழ்நீர் 
வாரித்தலசயனத்துறைவார்கடன் மல்லையிலிந் 
நாரிக்குகைக்தென்கொனண்பா திருவுளரைகின்றதே . 


( 137 ) 


( 138 ) 


கூஉ மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

தலைவி வளமைத்தன்மை வருத்தியதுணர்த்தல் . 
139 உருவத்திலானந்தமொன்றாதருவத்திலொன்றுமென்பார் 

வெருவத்தமிழ் செய்த சண்பகமாறன்றன் வெற்பின் முளை 
யுருவப்பரிமளிக்கும்பைந்து மாயன்னவொண்ணுதலைப் 
பருவத்திளை பளென்றென்னீயுரைப்பதுபைந்தொடியே. ( 139 ) 

செவ்வியருமை செப்பல் . 
140 ) 

துப்புரவானது கண்டியில் போலத்து றந்தது. தூட் 
கப்புரவாசமறந்தது பூண்முலைகல்விச்செல்வத் 
தொப்புரவாளர் புகழ்மாயனூரகத்தோங்கலினந் 
தப்புரவாணகைக்கன்பாயெவன் சொல்லி பாற்றுவனே . ( 140 ) 

செவ்வியெளிமை செப்பல் . 
141 கழைமுகத்தாலின்னிசைகண்டமாயன் கமலைக்கன்பு 

தழைமுகத்தான் புகழ்த்தஞ்சைவெற்பார்நந்தலைவரென்றாற் 
குழைமுகத்தாளென்பதேயுண்மையாய்ச்செம்பொற்கொம்பணங்கே 
மழைமுகத்தாலித்தெழும்பயிர்போலவனப்பெய்துமே . ( 141 ) 

என்னைமறைப்பி னெளிதென நகுதல் . 
142 சிறைத்தாரைநேமியச்சிற்செறித்தாலுஞ்சிற்றாணிதன்னைக் 

குறைத்தாலவ்வீரரதஞ்செல்லுமோகொடுங்கூற்றைவென்ற 
கறைத்தாரைவேல்விழி நன்காமரதமுங்காணிலென்னை 
மறைத்தாலியல்வதன்றாமல்லைமால் வெற்பின் மன்னவனே. ( 142 ) 

அந்நகைபொறா தவன்புலம்பல் 
143 மஞ்சூட்டுமென்குழலாய் குருகூர்மகிழ்மாறன்வெற்பிற் 

பஞ்சூட்டியமலர்ச்சீரடியாள் விழிப்பார்வை யதாம் 
வெஞ்சூட்டுவல் விலங்காற்றுயர் கூர்ந்தவிழுப்புண்டன்னி 
னஞ்சூட்டினர் செய்கையாமுன தாயாகைத்துரையே . ( 143 ) 

பாங்கி தலைமகனைத் தேற்றல் . 
விண்ணியல்பாகப்புகழ்வடமீனும் விரும்பத்தக்க 
பெண்ணியலாளென்னில்வேறல்லளாற்பெருநீருலகிற் 
புண்ணியர்போற்றும்புருடோத்தமன்வண்பு நடையினீ 
பெண்ணியவாறெய்தலாம்வருந்தேலென்னிறையவனே . ( 144 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


கூரு 


பாங்கி கையுறையேற்றல் . 
145 இத்தழைவாசமிழந்தபுராதனமென்றனள்வா 

சத்தழைவேறுகொய்யாடைக்கென்றாளவ்வுரை துணையாய்க் 
கைத்தழைகோவியர்க்கீந்தபிரான்கச்சிவெற்பதின்பான் 
மெய்த்தழையேற்பதற்கீதேநற்காலம்விரைந்தருளே . ( 145 ) 

கிழவோனாற்றல் . 
146 தேங்கிய தண்பொருரைக்குருகூரன்சிலம்பிற்குன்றாப் 

பாங்கியர்நாயகங்கையுறையாமெனும்பைந்தழையே 
வாங்கியதாலினிவாங்காது வேள்கைவரிசிலைநோய் 

நீங்கியதாலினிநீங்காதனவென்னிறைபொறையே . ( 146) 
147 மெய்க்கொண்டல்கோதறுஞானப்பிரானிடவெந்தைவெற்பின் 

மைக்கொண்டல்போலுமலர்க்குழலாள்சந்தவண்டழையோ 
கைக்கொண்டனளென்னுயிர்கலங்காமற்கருணையுட 

னுய்க்கொண்டதொன்றல்லவோவுண்மையாகவுரைத்திடிலே. () 
( உடன்படலுடன் மடற்கூற்றொழிதற்குடம்பட லொன்பதும் முற்றும் . ) 


( மெலிதாகச் சொல்லிக் குறைநயப்பித்தற்கும் வலிதாகக்கூறி 

மறுத்தற்கும் உரியவை . ) 
ந.க , குரிசிற்கின்புறக்குறைநேர்பாக்கி 

அரிமதர்விழியாட்கவன் குறையுணர்த்தலு 
மறியாள் போன்றவள் குறியாதுகூறலு 
மிறையோற்கண்டமையி குளையியம்பலு 
மிகுளையறியா திறைவிமறைத்தலு 
மென்னைமறைப்பதென்னெனத்தழா அலுங் 
கையுறைபுகழ்தலொடுமெய்பெறவாறு 
மெலிதாகச்சொல்லிக்குறைநயப்பித்தற்கும் 
வலிதாகக்கூறிமறுத்தற்குமுரித்தே . 

( ந.கூ ) 
பாங்கி யரிமதர்விழியாட் கவன்குறையுணர்த்தல் . 
148 கருமாமுகில்வண்ணன் கண்ணன்விண்ணோசெண்கவித்தலத்தெங் 

திருமால்சிலம்பினிற்கைத்தழையானொருசெம்மலென் முன் 
வருமாதாவினன்மின்னேயுரைக்கிலன் மாற்றமந்தப் 
பெருமான் றனக்கினியென்னான் செயத்தகும்பேற்றியதே . ( 148 ) 
5 


கூச மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

அறியாள்போன்றவள் குறியாது கூறல் . 
149 மறைப்பான்மையைச் செந்தமிழ்செய்தமாறன்வரையிற்கொம்பர் 

பிறைப்பா லுழமருந்து க்கது பாய்ந்து பிரசமல்குஞ் 
சிறைப்பானலஞ்சுனையுள்ளாயதனைத்தெவிட்டப்பெறா 
நறைப்பாற்சடலெனவைத்ததுண்பார்க்கின் பான்னுதலே .(149 

பாங்கி யிறையோற்கண்டமை பகர்தல் 
150 ஆளசியாந்திருவேளுக்கைமாயனணிவரைவாய் 

நீளளிக்கிண்கிணிப்பாதாரவிந்தமின்னேரிடைநின் 
வாௗரிக்கண்வலைப்பட்டுநம்வண்டலில்வை தமொரு 
கோளரியேறனையானைக்கண்டேன் கண்குளிர்ந்திடவே . ( 150 ) 

பாங்கியைத் தலைவி மறைத்தல் . 
151 பாட்டாற்பரனைப்பயின்மாறன் முத்தர்பயில்வழுதி 

நாட்டான் வரையின றுந்தழையேந்திநமதுநலம் 
வேட்டார்புனம்விட்டகலாரெனச்சொல்லும்வெவ்வுரை தான் 
கேட்டார்ப்பிணிக்கத்தகுவதொன்றோமென்கிளிமொழியே. { ) 

பாங்கி யென்னைமறைப்ப தென்னெனத் தழாஅல் . 
152 கூண்டுகொண்டார் நம்மிற்கூடாதசெவ்விகுறித்தடிக்கீழ்ப் 

பூண்டுகொண்டாலும் புலப்படுத்தாய்புவிமீதிலெம்மை 
யாண்டுகொண்டான்றென்னாங்கேசன்வெற்பிலரியதுன்பக் 

தூண்டுகின்றாயின்பம்வேண்டுகின்றாரொடுந்தூமொழியே. ( 152 ) 
153 உம்மைப்பிறப்பிற்புதைத்தகுன்றாப்பொருளூழ்வெளியிட் 

டிம்மைப்பிறப்பிலெடுப்பவர் தாமிருகண்ணுங்கையுஞ் 
செம்மைப்படாமன் மறைப்பது போலுநின் செய்கைமெய்தோய் 
மும்மைத்தமிழ்க்குருகூர்மாறன்வெற்பின்முகிணகையே . ( 153 ) 

பாக்கி கையுறைபுகழ்தல் . 
154 பையடையாளப்பணிப்பாயற்பாண்டவர்தூதன் விண்மேன் 

மையடையாம்பொழிற்பாடகத்தான்வெற்பின்மானனையாய் 
பொய்யடையாளமருங்குலுக்கேற்பப்பொருப்பனன்பாற் 
கையடையாகத்தருந்தழைவாடக்கடனல்லவே . ( 154 ) 

[ மெலிதாகச் சொல்லிக் குறைநயப்பித்தற்கும் 
வலிதாகக்கூறி மறுத்தற்கும் உரிய ஆறும் முற்றும் , ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


கூறி 


( வலிதாகச் சொல்லிக் குறைநயப்பித்தற்கும் 

மெலிதாகச் சொல்லி மேவற்கும் உரியவை] 
10. பாங்கியிறைவன் பருவாலுணர்த்தலு 

மறுத்தற்கருமைவழங்கலுமுரவோ 
னுள்ளம் 

வேறாதலையுள்ளியுரைத்தலும் 
தலைவியைமுனிதலுந்தலைவிபாங்கியை 
வெய்துறமுனிதலுங்கையுறையேற்றலும் 
வலிதாகச் சொல்லிக்குறைநயப்பித்தற்கு 
மெலிதாகச்சொல்லிமேவற்குமுரிய . 

( 50 ) 
பாங்கி யிறைவன் பருவரலுணர்த்தல் . 
155 ஓடைக்கயலைக்கொணர்ந்தோதிமமந்தவோடைமலர்ப் 

பேடைக்கருத்தித் துயில்வகண்டேகண்ணன்பேரைமுந்நீ 
ராடைப்பு விபுகழாண்டகைவாடியடைந்ததுன்பக் 
கோடைக்கருண்டமழையென்றோவுதவுமென்கோமளமே ,. 

( 155 ) 
தலைமகனை மறுத்தற்கருமை வழங்கல் . 
156 கருத்துங்குழையுமன்கையுங்குழையுங்கண்ணுங்குழையும் 

பொருத்தும்படிக்கருட்பார்வை செய்வாய்கண்டபோதினிற்போய் 
வருத்தும்படிக்குரைத்தேனெடுமாயன் வதரிவெற்பிற் 
றிருத்தும்படிற்றுரைகாணேனினியந்தச்செம்மலையே . ( 156 ) 


உரவோனுள்ளம் வேறாதலை யுள்ளியுணர்த்தல் . 
117 கற்புடையார் கற்பினீர்மையெல்லாங்கடுங்காமவெந்தீப் 

பொற்புடையார் முன்புலருமென்றார் குடைபோற்றிக்கொண்ட 
வெற்புடையாசெங்கள் செந்தாமரைக்கண்ணர்வெள்ளறைவா 
மற்புடையார் கருத்தேதோவறிகிலனாயிழையே . ( 157 ) 

தோழி தலைவியை முனிதல் . 
158 பழுதென்பது சற்று மெய்தாமன் மந்திரம் பத்தும்பத்தாய்த் 

தொழுதின் புறத்துணிவாருடன் சூழ்கநின் சூழ்ச்சி விண்ணோர் 
முழுதும்புகழ் திருமோகூரன் வெற்பினின் மொய்குழல்யான் 
வழுவும்படி சொன்னதெல்லாமனத்தின் மறந்தருளே . ( 153 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


தலைவி பாங்கியை முனிதல் . 
159 விண்ணாதரிப்பவருமாரமுதைவிண்ணோர்கண்மலர்ப் 

பெண்ணாரமுதுய்ப்பவுண்டதல்லாற்கடற்போமுதன் 
றுண்ணாதவர்க்கருளென்ற துண்டோவுறையூரன்கஞ்சக் 

கண்ணான்வரையிலென் கண்ணாகு நீயென்கழறுவதே . ( 159 ) 
160 குறையிரப்பார்க்குக்குறைமுடிப்பார் தங்குறிப்பினன்றி 

மறையிரப்பார்க்கும் வெளிப்படுத்தாரென்னும் வாய்மையுறா 
ரிறையிரப்பானதைத்தீரலங்காரரினியமுத்தித் 
துறையிரப்பார்க்கருள்கூர்சோலைமாமலைத்தோகையரே . ( 160 ) 


கையுறை யேற்றல் . 
161 நண்ணாரைவென்கண்டநேமிப்பிரான்றிருநாகைவெற்பிற் 

றண்ணார் பொன்னாகத்தழைபிருதோளெனச்சார்சுரும்பின் 
கண்ணாந்தழையுடனானனஞ்சேர் தழைகச்சறக்கூர்ந் 
தண்ணாந்தெழுஞ்சந்தனத்தழையாகியதற்புதமே . ( 161 ) 
[ வலிதாகச்சொல்லிக் குறைநயப்பித்தற்கும் மெலிதாகச்சொல்லி 

மேவற்கும் உரிய ஆறும் முற்றும் .] 


( கூட்டன் முதலா வேட்டலீறன நான்கிற்கும் உரியவை .) 
சசு , கற்புடைத்தையல்கையுறையேற்றமை 

கொற்றவற்கிகுளை குறிப்புறநிகழ்த்தலுங் 
குறியிடங்கூறலுங்கொண்டு சேறலு 
மிடத்துய்த்து நீங்கலுமிறையெதிர்ப்படுதலும் 
புணர்தலும்புகழ்தலும்புனைந்து றவிடுத்தலு 
மிணர்கொடுபாங்கிமெல்லியலைச்சார்ந்து 
கையுறைகாட்டலும்பாங்கிற்கூட்டலும் 
பையாவல்குலைநீங்கிப்பார்த்திபற் 
கோம்படைசாற்றலுமுலகியலாம்படி 
விருந்து விலக்கலும் விருந்திறைமருந்தென் 
மருந்தலுமாகியறைந்தபன்மூன்றங் 
கூட்டல் வேட்டன் முதலீறாக 
விகுளைக்குவிதித்தவீரிரண்டிற்குமுரிய , 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

கற்புடைத்தையல் கையுறையேற்றமை 

கொற்றவற் கிகுளை குறிப்புற நிகழ்த்தல் . 
162 குழைக்காதர்பேரைவெற்பாவின்றுநீயென்கைக்கொய்து தந்த 

தழைக்காதரவினையேது சொல்வேன்செங்கைத்தாமரைமே 
லுழைக்காதரவியகண்ணிகொண்டாள் கொண்டுகந்ததற்பின் 
கழைக்காதரமதனூலதனான்மெய்க்கக்கண்டனனே . ( 162 ) 

பாங்கி தலைமகற்குக் குறியிடங்கூறல் . 
163 அருண்மேருவாங்கண்ணமங்கையுள்ளான்பத்தராவிவெற்பிற் 

கருமேகமுற்றியசந்தனக்காவொன்று காமர்விண்ணோர் 
தருமேயது நள்ளிடைமன்னனேயிந்தத்தையல்செய்ய 
திருமேனிபோன்றிருள்சீக்குஞ்செங்காந்தட்டிருவிளக்கே . ( 163 ) 

பாங்கி குறியிடத் திறைவியைக் கொண்டுசேறல் . 
164 வளையாழியங்கைப்புயல்வானமாமலைவாழ்த்திவிண்ணோர் 

கிளையாதரிக்கும்வரமங்கைவாணன் கிரிக்கெதிர்கூ 
யிளையாரொடுந்தழைகொய்து மென்பூக்கொய் திருஞ்சுனை நீர் 
விளைபாடுதற்கங்கெழுகசெந்தாமரைமெல்லியலே. ( 161 ) 

தலைமகளை யிடத்துய்த்துநீக்கல் , 
165 பருமாமணிப்பணிப்பாயலின்மேலன்பிற்பள்ளிகொண்ட 

பெருமாள் கனவரைப்பெண்ணமுதேமைப்பிழம்பிற்பெய்வான் 
திருமாமலர்கொணர்கேனவண்சேறலைசேறிற்கன்றுங் 
கருமாமணியுறப்பஞ்சூட்டியமென்கமலங்களே . ( 165 ) 

இறைவியை யிறையோ னிடத்தெதிர்ப்படுதல் . 
166 

அன்னங்கொடிபெனவே கொண்டமரறனணிவரைமேன் 
மின்னங்கொடியவிடும்பையுறாதிருமேருவினோர் 
பொன்னங்கொடிநடைகற்றனவாலெனைப்போலுமண் மேன் 

முன்னங்கொடி வில்பெருந்தவம்யாவர்முயன்றவரே . ( 166) 
167 கொந்தார்பொழிற்குருகூர்மாயன் வெற்பிற்குலக்கொழுந்தே 

நொந்தானிவனென்றருள் செய்யவோ நுண்ணிடைவருந்தப் 
பந்தாடலுங்கழங்காடலுநீத்துயிர்ப்பாங்கியின்றி 
மந்தரநிலந்தவழ்சந்தாடவித்தமிவந்ததுவே .. 

( 167 ) 


திருமால்சிறுபுலியூர்ப்பெருமானொடுஞ்சேர்தொறுமிங் 
* அ மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் , 

புணர்ச்சியின் மகிழ்தல் . 
168 

அருமாகடலமுதாமெம்பிரானம்புயாசனப்பூந் 


169 


கொருநாளினுக்கொருநாளருண்மாயனையோகித்துற்றார் 
பெருநாளுஞ்சென்றெய்தினர்நாளுநேர்வரும் பேரின்பமே . ( 168 ) 

புகழ்தல் . 
மறைத்திறைவாய்மைவழுவலுற்றார் பொய்யை மாற்றியுண்மைத் 
துறைத்திறை கொண்ட தமிழ் மகிழ்மாறன் சுரும்பிலின்ப 
நிறைத்திறைப்போதகன்றாலெழுங்காமநெருப்பைமின்னே 
யிறைத்திறைத்தாற்றமிர்தக்கடல நின்னிலவிதழே . ( 169 ) 


தலைமகளைத் தலைமகன் விடுத்தல் . 
170 நிலத்தாரமுதொரு பெண்ணுருவாயநிலைமைத்தென்று 

சொலத்தானுதித்ததுடியிடைபாய்சுடராழியங்கை 
வலத்தாரொளிர்சங்கிடத்தார் திருவல்லவாழ்வரைத்தொல் 
குலத்தாயமின் புறநின்னுயிர்ப்பாங்கியைக்கூடுகவே . ( 170 ) 

பாங்கி தலைவியைச்சார்ந்து கையுறைகாட்டல் . 
171 மது வொழுகுந்தண்டுழாய்மால்வடமலைவாழுமின்னே 

யது பொழுதாவியினாண்மலாரயதமர் விழிகண் 
டிது பொழுதீங்கரும்பாயதிந்தீவரமின் புறக்காண் 
கது மெனத்தாழ்குழற்கேபுனை போதுட்களித்தருளே . ( 171 ) 


பாங்கி தலைவியைப் பாங்கிற்கூட்டல் . 
172 தனைநான்புகழவடிமைக்கொண்மாறன்றமிழ்ப்பொதியச் 

சுனை நாண்மலர் பலகொய்ததனோடும் வெண்டோட்டுமுல்லை 
நனைநாண்மலர்நின்புனை குழன் மீது நறுநுதலாய் 
புனைநான்மகிழும்படிக்கினியாயம்பொருந்துகவே . 


( 172 ) 


பாங்கி தலைவியைநீங்கித் தலைவனோ டோம்படை சாற்றல் . 
173 சுரும்பார்மலர்க்குழலாள்பொருட்டாகத்தொடர்புடை 

பெரும்பான்மையிற்சொன்னசூழ்ச்சியெல்லாமடப்பேதமையேன் 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


கூக 


விரும்பாதெதிர் சொன்னவை மறந்தேயருள்வேலைமண்மேல் 
வரும்பாவலர்தம்பிரானெர் பிரான்றன் வரையண்ணலே . ( 173 ) 


171 


பாங்கி விருந்துவிலக்கல் . 
மாலைப்பொழுதிலழகர் தென்சோலைமலையின் மரைம் 
பாலைப்பசுந்தினை மூரலளாய்ப்பசி தீர்ந்து கங்குற் 
சோலைத்தழைபெய்தவெம் மூர்க்குரம்பையுட்டுஞ்சியெழு 
காலைக் குறும்பழியாதோநினக்குரைகாவலனே . 


( 174 ) 


விருந்திறைவிரும்பல் 
175 திருந்தாதபுன் சமயக்குறும் போடத்திருப்புளிக்கீ 

ழிருந்தாரணத்தமிழ் செய்தருண்மாறனெழில் வரைவாய் 
விருந்தாயெனக்கிங்களிப்பனயாவும் விண்ணோரருந்து 

மருந்தானதிலும்புனிதமொன்றாமின்பவாணுதலே . ( 175 ) 
| கூட்டன் முதலா வேட்டவீறான நான்கிற்குமுரிய பதின்மூன்றும் முற்றும் . ] 

அழகுறவுணர்த்துமிவ்வறுபான் மூன்றுங் 
குழகமர்பங்கியிற்கூட்டத்துவிரியே . 

( சஉ ) 


பரங்கியிற்கூட்டம் முற்றும் . 


கஉ . பகற்குறி . 
சங... பழுதறக்கூட்டல்கூடல் பாங்கின் 

விழுமிதிற்கூட்டல் வேட்டலென்றா 
வழுவில்பகற்குறிவகைரான் கென்ப , 


( சசு ) 


சச . முற்றிழைகுறியிடங்கறன் முதலாக் 

கொற்றவன் விருந்துகைக்கோடலீப் 
பகர்ந்தபன்னிரண்டும் பகற்குறி விரியே , 


ஒருசார் பகற்குறி . 
சடு . புல்லென்றிரங்கல்வன்புறைசெறிப்புணர்த்தலென் 

சொல்லு தன் மூவசைத்தொருசார்பகற்குறி , 


ச O 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும். 


சாசு . பூங்கொடிமாலையம் பொழுதுகண்டிரங்கலும் 

பாங்கி புலம்பலும் பார்த்திபனீடக் 
காரிகைவருந்தலும்பாக்கிகழறலும் 
மொய்குழன் முன்னிலைப்புறமொழிமொழிதலும் 
பையா வல்குல்பாங்கியொடுபகர் தலும் 
பாங்கியச்சுறுத்தலு நீங்கற்கருமை 
யிறைவி நினைந் திரங்கலுமிறைவிக்கவன் வரல் 
பிறை நுதற்பாங்கியுரைத்தபின் பெயர்த்துஞ் 
சிறைப்பு றமாகச்செறிப்பறிவுறுத்தலு 
முன்னிலைப்பு றமொழிபாங்கிமொழிதலு 
முன்னின்றுணர்த்தலுமோம்படைமொழிதலுந் 
தளர்ந்தநெஞ்சமொடுதஞ்சம்பொது 
விளம்பலீரேழொருசார்பகற்குறிவிரி , 


( சசு ) 


பூங்கொடி மாலையம் பொழுதுகண்டிரங்கல் 
176 சொன்மாலையாற்புலவீரலர்மேன்மங்கைதோள் பிரியா 

நன்மாலையேத்து மெனப்பகர்மாறன்றனன் கிரிமே 
லென்மாலையார்க்கும்பகர்வரிதாக்கியவிந்தவந்திப் 

புன்மமாலையிற்றுணையைப் பிரியாதிரும்புள்ளிளமே ( 176 ) 
177 காற்றினைத்தாதையெனவுடையான்மைக்கடலினைச்சிற் 

சாற்றினைப்போற்கடந்தான்றொழுமாயனயோத்திவெற்பிற் 
சேற்றினைத்தோய்நெய்தலுண்கணல்லார்செறுபோழ்தினிலோர் 
கூற்றினைமாலையென்பார் பிரிந்தாரிற்கொடியவரே . ( 177 ) 

மாலையம் பொழுதுகண்டு பாங்கிபுலம்பல் . 
178 இருள் காட்டி நண்பகலெற்பாடு காட்டியிவண்மதிக்கு 

மருள்காட்டியநஞ்சவஞ்சகராகுவை மாலையென்பா 
சருள் காட்டியதென்னாங்கேசண்வெற்பிலணங்கிற்கின்பப் 

பொருள் காட்டி நீங்கியவன்மையரோ டொன்றும் புன்மையரே . ( ) 
179 தண்ணென்றசெஞ்சுடர்மேனியினாற்றன்னை வென்றதுறீ 

வண்ணங்கரியளெனச்செய்யவேண்டியுமாறன் வெற்பிற் 
கண்ணின்றெழுமிம்மருண்மாலைகா தலர்ரீங்கியமா 
துண்ணின் று டற்றவும் வெய்யோன் கடல்புக்கொளித்தனனே . ( ) 


சக 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

தலைவ னீடத் தலைவிவருந்தல் . 
180 தாதார்நறுமலர்கொய்வதற்காயத்தவர் தணந்த 

போதார்வமுற்றிங்கணைந்திலரேபுயபூதரம்பூ 
மாதானவட்கருள்வை.குந்தைமாயன்வசையினின்மே 
லேதாவதென்னுறுப்பேதாமினியென்னெழினலமே . ( 180 ) 

தலைவியைப் பாங்கி கழறல் . 
181 மூப்பாரிளமையடைந்தார் நிரப்பினர்மும்மைச்செல்வம் 

பூப்பாரென நினையாதவர்போற்பொரும்போரிலைவர் 
தேர்ப்பாகனானவர்தென்னரங்கேசர்சிலம்பர் நின்னை 
நீப்பாரெனநினையாப்புன்மையே தின்பநேரிழையே . ( 181 ) 

மொய்குழன் முன்னிலைப்புறமொழி மொழிதல் 
182 

உலகத்தொருசொலில்லாதவர்யாரென்பதுற்றுமுற்றாற் 
பலகற்றவருமினைவதெண்ணாரென்பபாசடைத்தே 
மலர்பெற்றசெந்திருவாழ்மார்பர்வண்பரிசாரத்துள்ளாங் 
கலகத்தவர்கட்டுரைக்கினியேது கழறுவதே . 

( 182 ) 
தலைவி பாங்கியொடுபகர்தல் . 
183 ஊணுந்துயிலுந்துறப்பித்தகாதலரும்பரிம்பர்ச் 

சேணுந்து றந்திருந்தாலுமென்னாமன்பர்சென்னியின்மேற் 
பூணும்பதாம்புயத்தார்புருடேசர்பொருப்பிலென்கண் 
காணும்படிக்கஞ்சனமெய்துமாகிகனங்குழையே , ( 183 ) 

பாங்கி யச்சுறுத்தல் . 
184 வானவர்போற்றுந் திருத்தேவனார்தொகைமாயன் வெற்பி 

லேனலில் வீழ்கிள்ளையோட்டாது பையுட்கிடங்கொடுக்கிற் 
கானவரெய்து வரன்னையுநாடுவள்காவலும் போம் 
போனவர் தம்மையிங்கெங்ஙன நீபின்னைப்புல்குவதே . ( 184 ) 

தலைவி நீங்கற்கருமைநினைந் திரங்கல் . 
185 கயத்தாமரைக்கணைத்தாள னெகிழ்த்தகழுத்தையுள்ளப் 

பயத்தாற்பிணிக்குமகன்றில் கண்டேன்மறைப்பாடல்சொன்ன 
மயத்தாற்றமிழ் செய்தசெண்பகமாறன் வரையிலேம்மை 
யயர்த்தாரைவிட்டித் துணைப்போதிருந்தது மற்புதமே , ( 185 ) 
8 


ச மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

தலைவிக் கவன்வரல் பாங்கி சாற்றல் . 
186 என்கண்செவிநின்செவிகண்ணினிநம்மிதயமெல்லாம் 

புன்கண்டவிர்ந்திங்கிதர தம்பாலிப்பப்போதமில்லா 
வன்கண்மையர்க்கருளாமாயனன் பில்வளை முரல்வா 
ஒன்கண்ணருள்வைத்திரதமொன்றோடன்பருற்றனரே . ( 186 ) 

சிறைப்புறமாகத் தலைவற்குச் செறிப்பறிவுறுத்தல் . 
137 பொறிப்பார்பொறிக்கப்படாமறைநாலும்பொதிந்தபொருட் 

குறிப்பாற்றமிழ்செய்குருகைப்பிரான்வெற்பிற்கோகிலமே 
பறிப்பார் தினைப்பறித்தானமர் நாளைப்பரிந்தெமையிற் 
செறிப்பார் செறித்தபின்பேதோவிறைவர் திருவுளமே . ( 187 ) 

முன்னிலைப்புறமொழியா லிற்செறிப்புணர்த்தல் . 
133 எனைத்தாளிணையிலடிமைக்கொண்மாறனெழிற்றுடரித் 

தினைத்தாளில் வைகுஞ்சிறுகிளிகாளொருசெம்மல்கஞ்ச 
மனைத்தாழ்குழல் சென்றனளோவெனிலுயிர்வைத்து மனத் 
துனைத்தானினைந்துடல்கொண்டேகினளென் றுரைசெய்யுமே. () 

பாங்கி தலைவன் முன்னின் றிற்செறிப்புணர்த்தல் . 
189 

வனத்துளவேங்கைவெறுத்தால்வறுங்களமான தினைப் 
புனத்து ளமானவண்வைகுங்கொல்லோபொரும்போரவுணர்ச் 
சினத்துளவாளரிவாழ்சிங்கவேள் குன்றஞ்சேர்ந்தினியெம் 

மினத்துளவாவருள்சீறூர்க்கெழுகுமிறையவனே . ( 189 ) 
பாங்கி தலைமகன் முன்னின்று செறிப்பறிவுறுத்தி யோம்படைசாற்றல் . 
190 பெயல்பெற்றகாலத்தெமர்வித்து மேனற்பெருவளங்கொய் 

தயல்பெற்றவரொடுமேகுதும்யாஞ்சந்தனாட விசூழ் 
வயல்பெற்றவைகுந்தைவிண்ணகர்மாயன் வரையினன்னீர்க் 
கயல்பெற்றகண்ணிதன்னட்பிகழா தருள்காவலனே . ( 190 ) 

( கிழவோன் ) தஞ்சம்பெறாது நெஞ்சொடுகிளத்தல் . 
191 கிளைத்திட்ட கொம்புடன்கண்ணிவைத்தேயிக்கிளர்கணியார் 

தளைத்திட்டமான் றன்னைத்தப்பவிட்டார் சாத்தான் மரமேழ் 
துளைத்திட்டமால்வண்டுவராபதிவெற்பிற்றோய்ந்து பின்போ 
யிளைத்திட்டவென்னெஞ்சமோபின்னை மீட்பதவ்வேழையையே , 

ஒருசார்பதற்தறி மற்றும் , 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் , 

ககூ . பகற்குறியிடையீடு . 
சாஎ . தேர்ந்து விலக்கல்சேறல் கலக்கமென் 
றேய்ந்தமூவகைத்தேபகற்குறியிடையீடு , 

(சஎ ) 
மன்னனைக்குறிவரல் விலக்கலுமின்னிடைக் 
கோதையைப்பாங்கி குறிவரல்விலக்கலு 
மாடிடநோக்கியாயிழையயர்தலு 
மாடிடம் விடுத்துக்கொண்டகறலும்பின்னா 
வீடுநினைந்திரங்கலுநிறைபொறைவழுவா 
வண்ணல்வறுங்களநண்ணிமறுகலு 
மொண்ணுதல் வாழுமூரினை நோக்கி 
மதிமயங்கலுமெனவகுத்தவோரேழும் 
விதிமுறைப்பகற்குறியிடையீட்டு விரியே . 

( ச.அ ) 
மன்னனைப் பாங்கி குறிவரல்விலக்கல் . 
192 கானார்புனத்துட்பசுந்தினையாவுங்கதிர்மடல்விண் 

டீனாதிராது பைங்கிள்ளையும் வீழுமெண்ணெண்கலைதேர் 
ஞான 

ரனாதிகர்புகழ்நாங்கூரன் வெற்பநகைத்தனளா 
யானாதணங்கையுற்றன்னையுநோக்குமடிக்கடியே. (192 ) 

பாங்கி யிறைவியைக் குறிவரல்விலக்கல் . 
193 முகைக்கின்றகோங்கரும்பாமுலைபூரிப்பமுற்றிடைகீழ்த் 

தகைக்கின்றதையுந்தரித்தணங்கேதர்க்கவாதியராய்ப் 
பகைக்கின் றவரைத்தணித்தருண்மாறன்பனிவரைமே 
னகைக்கின்றனளன்னை நோக்கமுஞ்சீற்ற நயந்தனவே . ( 193 ) 

இறைமக ளாடிடநோக்கி யயர்தல் . 
194 கரன் போரினைவெல்லயோத்திப்பிரான்வெற்புங்காசினிக்கிந் 

திரன்போல்பவரும்புனமுமியாமுமிரசதவெற் 
பான்போன் மலைமகள்போலிங்குவாழ்வுறவங்கும்வைப்பான் 

றரன் போலொருவனிருந்திலனேயித்தராதலத்தே . ( 194 ) 
195 ஆடிப்பிரிந்தசுனை முதலாகுமவற்றைநெஞ்ச 

நேடிப்பிரிந்தென்னொடிக்குற்றதான்மணநீடுஞ்செவ்வி 
வாடிப்பிரிந்தறியாமகிழ்மாறன்வரையிலென்னைக் 
கூடிப்பிரிந்தவர்நெஞ்சேயிரும்பிற் கொடியதுவே ( 195 ) 


சச மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


பாங்கி யாடிடம் விடுத்துக்கொண்டகறல் . 
196 புரவலர் தாமிங்குவந்தாற்சுரும்புடன்பூசல்வண்டும் 

விரவலராமகிழ்மாலைப்பிரான் வெற்பின்மென்மயில்காள் 
குரவலர்சோலையுட்பொன்னூசலாடிக்குறிவழிவக் 
திரவலராமுன்னஞ்சீறூர்க்கெழுந்ததியம்புகவே . ( 196 ) 

நெடுந்தகை பின்னா ணீடுநினைந்திரங்கல் . 
197 மந்தரத்தார்ப்புயத்தான்மங்கைவாணன்வரைமயில்காள் 

சுந்தரப்பூண்முலையாரிடங்காட்டத்துணிந்தபொய்தான் 
சந்தனச்சோலையென்காமத்தழல்விரியக்கரிந்த 
விந்தனச்சோலையென்றாக்குதற்காமுண்மையெண்ணுகிலே . ( ) 

வறுங்களநண்ணி மறுகல் . 
198 அன்னங்கிளிமயின்மான் முதல்யாவுமமைந்திருந்து 

முன்னம்பொலிந்தபொலிவில்லையான் முத்தமிழ்ப்புலவோர் 
மன்னன் புகழ்க்குருகூர்மாறன்வெற்பின்மனைவயிற்சேர் 
பொன்னங்கொடிமன்னுபிர்போலுமென்றன்புனமயிற்கே. ( 198 ) 

வாழுமூர்நோக்கி மதிமயங்கல் . 
199 கடங்காட்டியகாடக்களியானையைக்காத்தருளின் 

றிடங்காட்டுவார்தில்லைச்சித்திரகூடச்சிலம்பின் முத்த 
வடங்காட்டுபூண்முலையாருடன்போனமனதிலினித் 
தடங்காட்டுவதவர் நூபுரத்தாளிணைத்தாமரையே . ( 199 ) 

பகற்குறியிடையீடு முற்றும் . 


கச . இரவுக்குறி . 
சக , மாட்சியின் வேண்டன்மறுத்தலுடன்படல் 

சூழ்ச்சியிற்கூட்டல்சோலையிற்கூடல் 
பாராட்டுதலொடுபாங்கிற்கூட்ட 
லுயத்தனீங்கலென்றொன்பானாகும் 
வகுத்துப்போந்தவிரவிற்குறிவகையே . 


( சக ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


–0 . வேந்தனிருட்குறிவேண்டலுஞ்சேடி 

யாய்ந்து வழியினதருமை கூறலும் 
வேந்தன் வழியினதெளிமைவிளம்பலும் 
வேந்தனாட்டணியியல்பாங்கிவினாதலும் 
வேந்தனவர் நாட்டணியியல் வினாதலும் 
பாங்கிதந்நாட்டணியியல் பகர்தலுங் 
கோற்றொடிக்கிறைவன் குறையறிவுறுத்தலும் 
மாற்றநேராதவண்மனத்தொடுகிளத்தலுந் 
திருந்திழைபாங்கியொடு திருந்தியுரைத்தலும் 
பொருந்தியதிகுளைபுரவலற்குணர்த்தலுக் 
தான்குறியிடைநிறீஇத்தாய்துயிலறிதலு 
மான் றனக்கிறைவன்வரவறிவித்தலுங் 
கொண்டிடஞ்சேறலுங்குறியுய்த்தகறலு 
மண்டமர் கடந்தோன் வந்தெதிரப்படுத்தலு 
மிறைமகளாற்றின தருமைநினைந்திரங்கலு 
மிறைவன்றேற்றலுமெய்தலும்புகழ்தலும் 
குலமகளிறைவனைக்குறிவிலக்கலுமவன் 
மெல்லியன்மடந்தையையில்வயின் விடுத்தலுங் 
காரிகைக்கிகுளைகையுறைகாட்டலு 
மிறைவியையி குளையிற் கொண்டேகலு 
மிறைவனையிகுளைவாவுவிலக்கலு 
மிறைமகன்மயங்கலும்பின்னவடுயர்நிலை 
செப்பிவிடுத்தலுந்திருநுதற்புணர்ந்தவ 
னீங்கலுமென்ன நிகழ்த்துமூவொன்பது 
மீங்கினிதுணர்த்துமிரவிற்குறிவிரியே , 

( ரு ) 
வேந்தன் இருட்குறிவேண்டல் . 
அடுபோராக்கரைவென்கண்டமாயனயோத்திவெற்பி 
னிடுபோரிடைத்தினைப்பாற்கதிர்யாவுமினத்தினொடுங் 
கொடுபோங்கிளியினைப்பின்றொடர்வேன் குடபாற்கதிரே 
படுபோது கண்டனன்கண்படைக்கேதிடம்பைந்தொடியே . ( 200 ) 
சுருள் கொண்டவா சமலர்க்குழலீர்மழை தூங்கியெங்கு 
மிருள்கொண்டது நெறியுந்தெரியாதினிநீரெனைவான் 
பொருள் கொண்ட செந்தமிழ்தேர்மாறன் வெற்பிற்புது விருந்தா 
யருள் கொண்டெதிர்ந்திளைப்பாற்றுமதேயில்லறத்தியல்பே . 


200 


201 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


பாங்கி நெறியினதருமைகூறல் . 
202 படவாளரவம் வடவாநலத்தைப்பனித்தும்வன்கட் 

கடவாரணத்தை விழுங்கிருள்வாய்மறைகற்றவொண்மைத் 
திடவானவர்புகழ்சீராமவிண்ணகர்ச்செல்வன்வெற்பின் 
மடவாள் பொருட்டிங்ஙனீவருமாறெங்ஙன்மன்னவனே . ( 202 ) 

தலைவன் நெறியினதெளிமைசெப்பல் . 
203 சினத்துளவேழத்திரளுங்கொன்னாகமுஞ்சேயிழையாய் 

புனத்துளவோன்றென்புலியூரென்னப்பன் பொருப்பிலின்பத் 
தனத்துணைவேழத்தனிவாளரவல்குற்றையலையான் 
மனத்துளநீங்குமணங்கவள்பேர் சொல்லவந்திக்குமே . ( 203 ) 

பாங்கி வேந்தனாட்டணியியல் வினாதல் . 
204 வண்டார் பொழிற்றிருவைகுந்தைமால்வெற்பின்மன்ன நின்னாட் 

டுண்டாயவருடுக்குந்தழையேதுடுத்தான் மனத்துட் 
கொண்டாதரித்தவர் பூசுவதே து குழன் முடிக்குந் 
தண்டாமமேதெவனோவிளையாடுந்தருநிழலே . 

( 204 ) 
தலைமகன் அவர்நாட்டணியியல் வினாதல் . 
205 எமர்நாட்டணிதழையாதியகூறியெவன்கொல்செவ்வே 

ளமர் நாட்டியவடிவேல்விழியாயழியாதவிண்ணோர் 
தமர்நாட்டங்கண்டின் புறுமாயன்றங்குதங்கால்வரைவாய் 
நுமர்நாட்டவர் தழையாதியயாவு நுவலுகவே . 

( 205 ) 
பாங்கி தந்நாட்டணியியல்பகர்தல் . 
206 

அருமறையோர்தொழுமன்புடையார்தெற்றியம்பலத்தெங் 
கருமுகில்போனிறத்தார்சிலம்பாகன்னிகாரமென்பூ 
மருமலர்மாந்தழைமான்மதத்தேய்வை வளரிளவேய் 
தருமணிபூண்சந்தனச்சோலையாடுமத்தண்ணிழலே . ( 206 ) 

கோற்றொடிக்கிறைவன்குறையறிவுறுத்தல் . 
207 நேரிடும் பேடையல்கோடலகற்ப நீங்கிலன்றில் 

வீரிடும்போதென்னை நோக்குகின்றார்மள்ளர்வீதியெல்லாம் 
போரிடுந்தண்பொருநைக்குருகூரன் பொருப்பின் முல்லைத் 
தாரிடும் பூங்குழலாய் சொல்வதேதத்தலைவருக்கே . ( 207 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . சஎ 
208 பனிப்பிறைப்பற்றுளைக்கட்செவித்துத்திப்பணாடவிமேற் 

குனித்தபொற்சிற்றடிப்பேரையில் வாழ்குழைக்காதர்வெற்பிற் 
றுனித்தழற்கட்களிற்றைக் கொடுஞ்சீயந்து ரத்ததர்வாய்த் 
தனித்துறற்குய்த்துணர்த்துஞ்சுடர்வேலவன்றாழ் குழலே . () 

மாற்றநேராதவள் மனத்தொடுகிளத்தல் . 
209 மழைத்தாரைமாசுணந் தூங்கியதேய்தருமையு நெய்யுங் 

குழைத்தாலனையகனையிருள்வாயன்பர்கூட்டத்தன்பு 
தழைத்தாரெனச்சோன்னதாலேழைமார்தடத்தானை முன்னா 
ளழைத்தானையேத்தியநாவீரன் வெற்பிலரிவையரே . ( 209 ) 

திருந்திழை பாங்கியொடு திருந்தியுரைத்தல் . 
210 கரவேதுமின்றியிரப்பாரிரவினைக்காய்ந்து செம்பொன் 

றாவே பயிலும் பகல் புரிவார்தலைச்சங்கத்துள்ளா 
னரவே பயிலணையான்மனுராமனணிவரைவா 
யிரவே பயிலுநலம்புரிந்தாலிதற்கென்செய்வதே . (210 ) 

பொருந்திய திகுளை புரவலற்குணர்த்தல் . 
211 மல்லார்புயத்தண்ணலேயெனை நீவழிவத்துரைத்த 

தெல்லாம் வழிபட்டுரைத்ததற்கேயிமையோர்கண்மண்மே 
னல்லார் புகழ் திருநாங்கூரன் வெற்பினினங்கையொன்றுஞ் 
சொல்லாதிருந்தமை நேர்ப்பட்டதாகத் துணிந்தனனே . ( 211 ) 

பாங்கி தலைமகனைக் குறியிடத்து நிறீஇத் தாய்துயிலறிதல் 
212 மெய்ப்புறவேதந்தமிழ்செய்தமாறன்விண்டோய்துடரித் 

துப்புறழ் செங்கனிவாயன்னமேய்கச் சோலையுள்ளாய் 
முப்புடைத்தென்னம்பழம்வீழமாவின் முசுக்கலைபாய்ந் 
தப்புறச்சோலையுள்ளாயகவாநின்றதாய்மயிலே. ( 212 ) 

பாக்கி தலைமகன்வரவறிவுறுத்தல் . 
213 எழிலகத்தாமரைக்கேவைத்துவாழ்த்தியிறைஞ்சுமன்பர் 

தொழிலகத்தாய்விட்டுநீங்காதமாயன்று வரையினம் 
பொழிலகத்தாயினர்பூண்முலையாய்மள்ளர் பூம்பழனத் 
துழிலகத்தாழ்ந்தகொழுக்கழுநீர்கம ]ாருமே . ( 213 ) 
208. "சிற்றடிச்சித்திரக்கார் குருகேசன் வெற்பில் , துரத்திருள்வாய் , 
கதிர்வேலவன் என்பன மா மனலங்காரத்துக்கண்ட பாடம் ( பக்கச ) . 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


பாங்கி தலைமகளைக் குறியிடத்துக்கொண்டுசேறல் . 
214 

தூசறை சார்நின்புணர்முலையானைத்துணைப்படைவேள் 
பாசறையாம்பொழில் கைக்கொண்டவேலர்கைப்பற்றுதற்காய்க் 
காசறைதோய்குழலாய்கச்சிமால்வெற்பிற்கற்பினிற்குக் 

தேசறைபோமனமில்லாதெதிர்கொள்ளுஞ்செய்கையதே . ( 214) 
215 கண்புனல் பாயுங்கனையிருவாய்க்கதிர்வேறுணையாய் 

வண்புகழ்மாறன் வழுதிநன்னாடன்மணிவரைமேற் 
றண்புனலூரன் வந்தாலருட்பார்வைக்குத்தக்கதொன்றாம் 
பண்புறவாடியெதிர்கொள்வதேயின்பப்பைந்தொடியே. ( 215 ) 

தலைமகளைக் குறியிடத்துய்த்து நீங்கல் . 
216 பைகுவியாவயநாகணையான்றன்பதத்திலென்றுக் 

கைகுவியார்கண்ணருள்குவியான்றன்கரிகிரிபேல் 
வைகுறுமாலைக்கிடையாமத்தேமென்மலர்க்குழற்குக் 
கொய்குவன்பானிவண்வை குக தீபொற்கொடியிடையே, ( 216 ) 

தலைமகன் தலைமகளைக் குறியிடத்தெதிர்ப்படுதல் , 
217 இணையாழி வட்டத்தெவரேனுங்கார் நள்ளிரவைவெயிற் 

பணையாழியாற்பகலே தந்தமாலன் பிற்பைந்தொடிகைக் 
கணையாழிவட்டமணியேகமலக்கடை திறந்தித் 

துணையாழிரவைப்பகலாக்கியசெஞ்சுடாவனே . ( 217 ) 
218 சேவகத்தாற்றென்னிலங்கேசனை வென்றசெம்மல் விண்ணோர் 

நவகத்தானெம்பிரானறையூர்நம்பிநாட்டுக்கஞ்சப் 
பூவகத்தாயகபாடங்கணீக்கியிப்புன்னையம்பூங் 
காவகத்தாய் நள்ளிருள் வந்தவாறெங்ஙன்காரிகையே . ( 218 ) 


தலைமகள் ஆற்றின தருமைநினைந் திரங்கல் . 
219 சல்லியமுட்சமாரிபெய்தேசஞ்சரிக்கவெம்போர் 

வல்லிய நாகத்திரைதோதரிடை மாதவன் சீர் 
சொல்லிய செந்தமிழ்ப்பாமாறன் செம்பொற்றுடரியின் வா 
பெல்லியினீவந்தவாறெங்கனைசொல்லிறையவனே . 


( 219 ) 


ஈக 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

தலைமகன் தலைவியைத் தேற்றல் . 
220 கலவஞ்செறிமயிற்பேடையொப்பாய்கணிகண்ணனென்றோர் 

புலவன்சொலச்சொன்னவண்ணஞ்செய்தார் திங்கட்புட்பகச்சார் 
விலகும் பொன் மாளிகைவெஃகாவனையநின்மேனியும் வா 
ணிலவுங்குடிகொண்டிருப்பவெங்கேயிருணேர்படுமே . ( 220 ) 


புணர்ச்சிமகிழ்தல் . 
221 அறுநான்கிரட்டியிளமையென்றேதெவிட்டாதவின்ப 

முறு நாளை மானிடர்பாற்குறைத்தேநறையூறுந்தமாய் 
நறு நாண்மலர்புனை தண்காவுளான் பெற்றநான் முகன்றான் 

பெறுநாளதிகம் படைத்ததந்தோவென்ன பேதமையே . ( 221 ) 
222 நற்பாவலவர் தொகுத்தசொற்பாடலை நற்றமிழ்தேர் 

சொற்பாவலர்செவியுட்கொள்ளவேதுறைதோறுநின்ற 
கற்பாரைக்கண்டு மகிழ்ந்ததொன்றாங்கண்ணன் கச்சிவெற்பிற் 
பொற்பாவை பூண்முலைதோய்ந்தின்பவாரியுட்புக்கதுவே . ( 222 ) 

புகழ்தல் . 
223 உரைத்திடவே வெண்மையெய்து வதாமுரிசித்து முத்த 

நிரைத்திடவேநின்னிதழுமவ்வாறெய்து நீடுசெந்தா 
மரைத்திருமாதகலாவல்லவாழப்பன் மால்வரைவாழ் 
திரைத்திருவேது கிரெய்தாது மென்மையுந்தித்திப்புமே . ( 223 ) 


குலமக ளிறைவனைக் குறிவரல்விலக்கல் , 
224 உறபுலிவாரணவேட்டையைவேட்டிங்குறுபுலிக்கோர் 

மறுபுலியாமெனக்காவல் செய்வார்குன்றவாணரென்றாற் 
சிறுபுலியூர் நெடுமால்போல நீயுஞ்செறிவிற்கொற்றம் 

பெறுபுலியாயினுகள்ளிருள்வாரல்பெருந்தகையே . ( 224 ) 
223 வணங்காப்பரசமயந்தலைசாய்த்து வணங்கக்கற்றோர் 

கணங்காதலிப்பத்தமிழ்செய்தமாறன் கனவரைவா 
யணங்காயவைாடமாடுதண்சாரலரையிருள்வா 
பிணங்கா திங்கென் பொருட்டால்லுந்து மீள்வதிறையவனே . ( 226 
* 


ரு 


மாறனகப் பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


தலைமகன் தலைமகளையில்வயின்விடுத்தல் . 
226 மின்னுயிர்க்குங் கொலைவாளமரவேல்விழிமெல்லியலா 

யின்னுயிர்ப்பாங்கியையொல்லையிற்கூடியெழுதிரைப்பார் 
மன்னுயிர்க்காவல்புரிநெடுமாயன்வதரிவெற்பி 
னுன்னுயிர்த்தாயர் துயிலுணராமுன்னுறைந்தருளே . (226 ) 

பாங்கி தலைமகளையெய்திக் கையுறைகாட்டல் . 
227 முதிரும்புளகமுலைப்பன்மராகமு முத்துமிளங் 

கதிருமுதயமதியுமென்றேகண்ணெகிழ்ந்துபைந்தா 
துதிருந்துணை மலர் கொண்டு வந்தேன் கண்டு வந்தருள்கா 
ரதிரும்பொழிற்றென்னரங்கேசன்மால்வரையாயிழையே . ( 227 ) 

பாங்கி தலைமகளை யிற்கொண்டேகல் , 
228 தினைக்காவனீக்கிநமைக்காரணரிற் செறித்ததிரு 

மனைக்காவல் பெற்றநற்றாயரென்பார்மன்னுயிர்களெல்லாந் 
தனைக்காவலாய்க்கொண்ட தண்காவின் மாயன்றடவரைவா 
யெனைக்காவனாடுவராலணங்கேயங்கெழுந்தருளே . ( 228 ) 

பின்சென்று பாங்கி தலைமகனை வரவுவிலக்கல் . 
229 நாட்டங்கு விந்தறியார் புறக்காவனமரகத்தாய்க் 

கூட்டங்குவிந்தனர் தாயரென்பார்குருகூரன் மண்ணோர் 
வாட்டந்தவிர்த்த மகிழ்மாறன்வெற்பின் மடந்தையையே 
வேட்டங்கெளிதென்றினிவாரனீவடிவேலவனே . ( 229 ) 

தலைமகன் மயங்கல் . 
330 தீம்பாலடிசில் கொழுங்கனிகூட்டிச்செம்பொற்கலத்துண் 

மேம்பாட்டினர்மிடற்றைப்பிடித்தாலொக்குமெல்லியலாய் 
தாம்பாற்றயிருண்டுகட்டுண்டமாயன்றங்கால்வரைவாய்ப் 

வயோடெய்து மின்பத்துணீதுன்பம்பூட்டியதே . ( 230 ) 

தோழி துயர்கிளத்திவிடுத்தல் . 
231 உலம்புரிதோளண்ணலேபெரும்பாந்தளூரிவையுரீஇ 

நிலம்புரிந் தூர்கள்ளிருட்கட நீந்திநின்னூர்புகுந்தால் 
வலம்புரிவாயவைத்தமால் வைத்தமாநிதிமால்வரையெங் 
குலம்புரிகொம்புய்யுச்செவ்வாய்ப்பொற்சின்னங்குறித்தருளே . () 

ஊர்புகுகொம்புகுறித்தலும் இது , 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . நீக 

தலைமகட்புணர்ந்தவனீங்கல் . 
232 மறவிருள்வாதியரைப்புறங்காண்மகிழ்மாறன் வெற்பி 

னறவிருள்பூங்குழல் மெல்லியலாண்முக நாண்மதிதா 
னறவிருள்காதலகவிருள் சீத்தன்புகூர்ந்ததர்சார் 
புறவிருள் சீக்குமெனக்கெளிதூர்புகல்பூங்கொடியே . ( 232 ) 

இரவுக்குறி முற்றும் . 


கரு . இரவுக்குறியிடையீடு . 


டூக , எல்லுக்குறியிடையீடிருவகைத் தவைதாம் 

அல்லகுறிவருந்தொழிற்கருமையென்றாகும் . 


[ அல்லதறி .) 
குஉ , மான் விழிக்கிகளைமன்வரவுணர்த்தலும் 

தான் குறிமருண்டமைதலைவியவட்குணர்த்தலுஞ் 
சேடியிறைவன் றீங்குகிளத்தலு 
மூடியிறைவனெழிதலுமொண்ணுதல் 
வறுங்களந்தன்னை வந்து கண்டிரங்கலு 
நறுந்துணாலர்க்குறி நாட்டமுற்றினையலு 
முறுந்துயரிகுளைக்குரைத்தலுமுறுந்துய 
ரிகுளை தணித்தலுமிறைவன் மேலிகுளை 
குறிபிழைப்பேற்றலுங்கோதைமேற்றலைவன் 
குறிபிழைப்பேற்றலுமவள் குறிமருண்டமை 
யவளவற்கியம்பலுமாயிடைப்பாங்கி 
கொற்றவன் கொடுமை குறித்தவட்குணர்த்தலு 
மென்பிழைப்பன்றென்றிறைவிநோதலுமென 
வாறிரண்டுடனொன்றல்லகுறிவிரியே . 


( ரு உ ) 


233 


மான்விழிக் கிகுளை மன்வரவுணர்த்தல் . 
மண்படைவேதன் புகழ்மங்கைவாணன் மணிவரைவாய் 
நண்படைதன்பெடையாகந்தழீஇய புன்னாகத்தன்னம் 
புண்படையுள்ளத்தனவாயொரு கணப்போதுமிராக் 
கண்படை கொண்டிலயாதோவுணர்ந்திலன் காரிகையே . 


(223 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

தான் குறி மருண்டமை தலைவி யவட்குணர்த்தல் . 
234 ஆராவமுதைக்குடந்தைப்பிரானையடிவணங்க 

வாராமையின் மற்றொருவழிபோய்வழுவாதமுத்தி 
சோதிடர்ப்பட்டவர்போலமீண்டிருட்செம்மல்குறி 

நேராமையிற்றுன்பவாரியுணீந்தினனேரிழையே . 
235 பொறியாதரிக்கும்புருடோத்தமர்வண்புருடைவெற்பிற் 

குறியாததனைக்குறியென்றுநாடி நங்கொண்கர்வந்து 
செறியாதபோதிலலம் வருநோக்கஞ்செறிந்தங்கென்னை 
யறியாது மீண்டனன்புண்பெற்றதாகமணியிழையே . 


( 234 ) 


( 235 ) 


சேடி யிறைவன் றீங்குகிளத்தல் . 
236 நெறி பிழைத்தாரைத்திருத்தியஞானிகணெஞ்சகலாச் 

செறிபிழைத்தார்தில்லைச்சித்திரகூடச்செழுஞ்சிலம்பிற் 
பொறிபிழைத்தாரென்பதில்லா தநம்புருடோத்தமருங் 
குறிபிழைத்தாரென்பதானாலிதற்கென் கொல்கூறுவதே . ( 236) 

ஊடி யிறைவ னொழிதல் . 
237 கிடையா தபொன்னைக்கிடைக்குமென்றேகிளைத் திட்டுத்துன்பத் 

தடையாவெனையடைவித்தநெஞ்சேயளியார்வகுளத் 
தொடையானருவித்துடரியின்வாயுன்னைத்தோழமைக்கொண் 
டிடையாமத்திங்கிட்டவூழ்வினைபோலில்லையீடுள்ளதே . ( 237 ) 

தலைமகள் வறுங்களந்தன்னை வந்துகண்டிரங்கல் . 
வனக்குச்சரியிந்தளநைவளம் வரிவண்டுசெந்தேன் 
றனக்குச்சரிதண்டுழாய்த்தஞ்சைமால்வெற்பிற்றண்பொழிலே 
யெனக்குச்சரியில்லையாக்கியகேள்வரெய்தாதபடிக் 
குனக்கச்சரியில்லையாக்கியதாரிங்கொடியெறிந்தே . ( 238 ) 

நறுந்துணரலர்க்குறி நாட்டமுற்றினையல் . 
239 நாகத்தலைவன் வணங்கும் பிரானறையூரன்வன்போர் 

நாகத்தலைவன்றொழித்தருள்கார்வெற்பினள்ளிருள்வாய் 
நாகத்தலைநன் குவலஞ்சேர்த்தநவதென்பொன் 
கத்தலைர் குவலயஞ்சேர்த்தி நடந்திலரே . 

(239 ) 


238 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும். 


. 


உறுந்துய ரிகுளைக்குரைத்தல் . 
240 மாறுஞ்சமயமதமழிந்தோடமது ரமதா 

யூறும்படி செந்தமிழ் செய்தமாறனுயர்வரைவாய்க் 
கூறுந்தலைவர் குறிபிழைத்தான் மடக்கோதையர் தாந் 
தேறும்படியெங்கனே பெரியோர் தம்மைச்சேயிழையே . (240 ) 

தலைமகளுறுந்துயர் பாங்கிதணித்தல் . 
241 கானந்தழைத்தமொழியணங்கேகாரிமாறனுண்மை 

ஞானந்தழைத்த தமிழ்க்குருகூரனன் பொற்றுடரித் 
தானந்தழைத்தநமதன்பர்வாய்மைதவறில் விண்ணோர் 
பானங்கொதிக்கும் வடபாலுதிக்குமப்பானுவுமே . ( 241 ) 

இறைவன்மேற் பாங்கி குறிபிழைப்பேற்றல் . 
242 ஏற்றாருழைச்சென்றளித்தாரிரக்கிலிரந்த கடன் 

மாற்றார் தமையொத்தனைகிளைத்தேதினிமன்னவிண்ணோர் 
போற்றாதரவினன் போரேற்று நாயன்றன் புட்குழிவா 
யாற்றாதவள்வாயாதோவழிநின்னணிநகர்க்கே . ( 242 ) 

இறைவிமே லிறைவன் குறிபிழைப்பேற்றல் . 
243 அறந்தந்தநாட்சிறிதாராவமுதுண்டவரையறம் 

புறந்தந்து நீர் புறந்தந்த தியாதென்பபோலுமுற்றத் 
துறந்தந்தணாளர் புகழ்மகிழ்மாறன்றுடரிமின்னே 
மறந்தந்தவேல்விழியாள் பொருட்டாற்சொன்னவாசகமே . ( 243 ) 
தலைமகள் குறிமருண்டமை தோழி தலைமகற்குரைத்தல் . 
244 ஏவினைவாங்கிமராமாமேழெய்தவேந்தல்பொற்றாட் 

பூவினைப்பொன் முடிமேற்கொண்டமாறன்பொதியிற்சந்தக் 
காவினை மேவிக்குறிபிழைத்தாயெனக்கண்டண்ணலே 
தீவினையீதென்றுயிர்த்தங்கு மீண்டனள்சேயிழையே ( 244 ) 

கொற்றவன் கூறிய கொடுமையுணர்த்தல் . 
245 கூற்றுருவானது குஞ்சாவேட்டைக்குக்கோளரியாம் 

வேற்றுருவாய்த்திரிகான் வந்து காதலர்வேதவிண்ணோர் 
போற்றுருவாந்திருப்புட்குழி மாயன் பொருப்பிலுள்ளந் 
தேற்றுருவாரின்றிமீண்டனம்யாமென்பர்தேமொழியே. ( 245 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

என்பிழைப்பன்றென்றிறைவிநோதல் . 
246 ஐதாய 

நூபுரநாதமென்போதிலடக்கிக்கையாற் 
பைதாழாவல்குன்மேகலைதாங்கிப்பைப்பையச்சென்றேன் 
மைதாழ்பொழிற்றென்மயிலையின் மாயன்வரையிலென்கண் 
ணெய்தாப்பொதும்பரின்றெங்செய்தி மீண்டனசேந்திழையே . ( ) 


( அல்லகுறி முற்றும் .] 


[ வருந்தொழிற்கரு மை . ) 


ருகூ , தாய்துஞ்சாமையூர் துஞ்சாமை 

நாய்துஞ்சாமைநகராகாவலர் 
கடுகுதல் கங்குலினுடுபதியுதித்தல் 
கூகைகுழறல்குக்குடங்குால்காட்ட 
லாகியவேழுமல்லுக்குறிக்கிறைவன் 
வருந்தொழிற்கருமைபொருந்துதற்குரிய . 

தாய்துஞ்சாமை . 


(ருகூ ) 


247 


மாயாப் பிறவிப்பிணிதடுத்தாட்கொண்டமாறனங்கை 
சேயாமுதல்வன்றுடரியின்வாயன்பர்சேய்த்தகன்ற 
நோயானதைமம்மர் நோயாக்குதற்கிருநோக்கஞ்சற்றுந் 
தாயானவளுறங்காள் செயலே தினித்தாழ்குழலே . ( 247 ) 

ஊர்துஞ்சாமை . 
காருந்துஞ்சாத சலராசியுமன்னகண்ணன்விண்ணோர் 
தேருந்துஞ்சாதபுளி நிழன்மாறன்சிலம்பிலுள்ளார் 
யாருந்துஞ்சாரல்லரானாலென்னன் பரிணைவிழிபோ 
லூருந்துஞ்சாதென் விழியுந்துஞ்சாதினியொண்ணுதலே . ( 248 ) 


248 


நாய்துஞ்சாமை . 


249 


கோளிதுஞ்சாவயநாகணையானருள்கூர்குருகூ 
ராளிதுஞ்சாதபுளி நிழலான் மலயத்திருகண் 
வாளிதுஞ்சாவினையேன் றன்னை நோக்கிமகிணர்வரின் 
ஞாளிதுஞ்சாதன்னை துஞ்சாததற்கென்ன விலுவனே . 


( 249 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

காவலர்கடுகுதல் . 
250 கோவலர் பால் வெண்ணை கட்டுண்டமாயன் குறுங்குடியான் 

பாவலர்போற்றிய நாதவினோதன்பனிவரைவா 
யேவலராமிக்குவில் வேளொடுமிரவிற்கடுகுங் 
காவலருண்டினியென்னாருயிர்க்கெவர்காவலரே . ( 250 ) 

நிலவு வெளிப்படுதல் . 
251 விதிக்கின் றநான்முகனைப்படைத்தானைமெய்வேதவைப்பாற் 

றுதிக்கின்றசெந்தமிழான் சடகோபன்றுடரியில்யான் 
மதிக்கின்றகாதலர்த்தோயாமலெல்லியின்மாதரைத்தோய்க் 
துதிக்கின் றமூடனையோமதியோனென்பதுண்மையதே . ( 251 ) 

கூகை குழறல் . 
252 தோகைக்குமென்குயிற்கும் பகைத்தாலுந்துயின்ற திரு 

மோகைப்புயலைத்தொழுமகிழ்மாறன்றன் மொய்வரைவாய் 
வாகைத்தொடை புனை வேலண்ணலார்வரவேவிலக்குங் 
கூகைக்குலத்தைப்பகைத்ததிக்கேது குலக்கொடியே. ( 252 ) 

கோழிகுரல்காட்டல் , 
253 கடமுழக்குங்காடாசலங்காய்ந்தகைவேலர்மனத் 

தீடமுழக்குந்துயர் தீர்க்குமுன்னே திரணாகுநன்னீர்த் 
தடமுழக்குங்குருகூர்ச்சடகோபன்றடவரைக்குக் 

குடமுழக்கும் வன் குடமுழவாமெனக்கோற்றொடியே ( 253 ) 
254 குடந்தையுண்மேவியவாராவமுதங்குடங்கையினோர் 

குடந்தயிர் கட்டுண்டுகட்டுண்ட கார் வெற்பர் கொங்கைப் பொன்ம 
குடந்தையல் கூர்தரக்கூடாது கங்குலிற் கூடியகுக் 
ந்தையெனுங்குழற்கொத்ததெவ்வாறன் பர்கூடுவரே . ( 254 ) 

( வருந்தொழிற்கருமை முற்றும் . ) 
இச . வரைவிப்படியென்வைத்தவீசொன்பதொன் 
றிரவுக்குறியிடையீட்டுவிரியே , 

( இச ) 
இரவுக்குறியிடையீடு முற்றும் . 


1 . 


( 


ருசு மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


கசு . வரைதல் வேட்கை . 
அகத்தெழுமச்சமுமுவர்ப்புமாற்றாமையு 

மிகப்பயின் மூவகைவரைதல்வேட்கை . 
குசு, மின்னிடைவருத்தம்பாங்கிவினாதலுக் 

தன்மறை செவிலியறிந்தமைசாற்றலும் 
பார்த்திபன் வருந்தொழிற்கருமைபகர்தலும் 
பார்த்திபனகர்க்குச்செலவொருப்படுதலு 
மிறைவனையிகுளையியற்பழித்துரைத்தலு 
மிறைவியாயிடையெதிர்ந்தியற்படமொழிதலும் 
கனவினலிவொடுகவினழிவுரைத்தலு 
மிடர் தலைமகன் றனக்கியம்பவிரும்பலும் 
படருறப்பாங்கிசொல்லெனப்பணித்தலு 
மலர்பார்த்துற்றவச்சந்தன்னுட 
னாறுப்பார்த்துற் றவச்சக்கிளவியுங் 
காமமிக்ககழிபடர் கிளவியுர் 
தன்னுட்கையாறெய்திடுகிளவியு 
நெறிகுறிவெறிபிறநிகழ்த்திவிலக்கலுங் 
குரவரையால்செதிர்கொள்ளுவித்தலுமென் 
சோதியவழிபயிலொருபத்தொன்பது 
மேதகவரைதல் 

வேட்கையின் விரியே . 

மின்னிடைவருத்தம் பாங்கிவினாதல் . 
255 அரனார்பது மத்தயனாருடனின்றடி பரவு 

நனாரணன்வதரித்திருமால்வெற்பினன்னுதலாய் 
விரனாண்மலர்கொய்து நீர்குடைந்தாழ்ந்து கொல்மிக்கபுரந் 

தரனார் விரும்புந்திருமேனிவாடித்தளர்ந்ததுவே . 
256 மறைபோலியற்றமிழ்தேர்குருகூர்மகிழ்மாறன் வெற்பிற் 

பிறைபோல்விளங்கியசிந்து ரவாணுதற்பெண்ணசசே 
கறைபோமுதயமதிபோன்றசெம்முகங்கன்றியுநெஞ் 
சறைபோயதே துன்றிருமேனிவாடியதன்றியுமே . 

தன்மறை செவிலியறிந்தமை சாற்றல் . 
257 வளையாழிபங்கைத்திருநெமொயன் வடமலைவா 

யிளையார்மணந்து தணந்தவப்பொதன்னையெய்தரிலல் 


( சு ) 


( 255 ) 


( 256 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . ரு எ 
கிளையாமுகங்கவிழ்ந்தேன்றனைப்பார்த்திருகெண்டையங்கண் 
விளையாரழலுகவெய்துயிர்த்தேகினண்மெல்லியலே. ( 257 ) 


தலைவன் வருந்தொழிற்கருமை சாற்றல் . 
258 நற்றாய்ஞமலிநகர்க்காவலர்மதிநன்குரலொன் 

றற்றார்குடிஞைமூட்டாட்டுணைச்சேவலசோதைபெற்ற 
சிற்றாயன் விற்றுவக்கோட்டுறங்காது செருவிளைக்கக் 
கற்றாலெனையன்பசெவ்வாறிங்கெய்துவர்காரிகையே . 


( 258 ) 


நாணது 


தலைமகனூர்க்குச்செலவொருப்படுதல் , 
259 அந்தளவார் குழல் கோலஞ்செய்தேயரங்கேசன் வெற்பில் 

வந்தளவாவின்பந்தந்தகன்றார் தம்மருதநன்னாட் 
டிந்தளநைவளங்குச் சரிபாடி வண்டேறு தண்பூங் 
கொந்தளவாணுதலாய் செல்வதேயினிக்கொள்கையதே . ( 259 ) 

இறைவனை யிதளை யியற்பழித்துரைத்தல் 
260 கோணாகணை த்தென்குருகைப்பிரான்வெற்பிற்கோமளமே 
பேணாது பேரின்பந்தந்தகன்றார் தம் பெரும்பதிக்கே 

றிற்கற்புநாணுமென்னாமந்த நாணழிந்துங் 
காணாதிடிற்பின்னை நின்னுயிர்யாரிங்குக்காண்பவரே, ( 260 ) 

இறைவியாயிடையெதிர்ந் தியற்படமோழிதல் . 
261 அடரேய் பசும்பொற்குடமுலையாயரங்கேசனிளஞ் 

சுடரேயெறிக்குந்திகிரிப்பிரான் வெற்பிற்றோய்ந்தகன்றார் 
படசேயிழைத்தமைவாரல்லராயும்படர்ந்திலரெய் 
திடரேதெனத்தெருளாதையகோநையுமென்னெஞ்சமே . ( 261 ) 

கனவுநலிவுரைத்தல் . 
262 மருண்மாலை வாய்மலர்காதன் மென்பூக்கண்மலர்குவிப்பப் 

பெருமாலையுட் கொள்கனவின்மின்னேதிருப்பேர்நகர்வாழ் 
திருமாலையேத்து மகிணசென்பால்வந்து செவ்வியின்பம் 
தருமாலையில் விழித்தந்தோசதித்தவித்தாரைகளே . ( 262) 


ரு அ மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 
263 மனவிலங்காகியபாசம்விட்டோடமறைப்பொருளாய்ந் 

தனவிலங்காதுணர்வோர் புகழ்மாயன்றங்கால்வரைமே 
னனவின் முன்னாட்டுன் பந்தந்ததல்லாலன்பர் நல்குகங்குற் 
கனவிலந்தோவிழித்துந்துன்பமீந்தகருங்கண்களே . ( 263 ) 

தலைவி பாங்கியொடு கவினழிவுரைத்தல் . 
264 ஈன்றாரு மூவரிருபாலுயிரொன்றிசைந்தவுடன் 

மூன்றாயுணர்வொன்றினரெனலாயுமுத்திக்குவித்தே 
போன்றார் 

புகழ்புலியூர் மாயன் வெற்பிலென்புன்கணெல்லாந் 
தோன்றாது நுங்கட்கியானெவனோவினிச்சொல்லுவதே . ( 264 ) 

இடர்தலைமகன்றனக் கியம்பவிரும்பல் . 
265 அளைபோனகமென் றருந்தியகாரத்தியூசன்முன்னூல் 

விளைபோதமுற்றவர்போற்றருளாளன்றன் வெற்பர்க்கென்கை 
வளைபோயயர்ந்ததைவாணு தலாய்சொல்லில்வாழ்பயிர்க்குக் 
களை போம்பசுவுக்குவாயுறையாமென்கைகாட்டுமதே . ( 265 ) 

படருறப்பாங்கிநீசொல்லெனப்பணித்தல் . 
266 யாயேயெனவந்தபேய்முலையாலின்னுயிரையுண்ட 

சேயேயெனவையம் போற்றிய கார்தெற்றிவெற்பர்க்கன்பா 
நீயேநினது குறையுரைப்பாய் நிகழ்த்தற்கறியா 
நாயேனுரைத்திங்கெவனோபயனின்பான்னுதலே . ( 266 ) 

அலர்பார்த்துற்ற வச்சக்கிளவி . 
267 வடியார்சுடரிலைவேலர்க்கென்காதல் வடித்துணர்த்த 

முடியாது மோகங்கொழுந்து விடாநிற்குமூவுலகத் 
தடியார் தமக்கெளியாரத்தியூரருளாளர் வெற்பிற் 
கொடியாரிடத்தலர்தோன்றிற்கண்ணீருக்குதிகொள்ளுமே , ( ) 

ஆறுப்பார்த்துற்ற வச்சக்கிளவி . 
268 திடன்போதனென் னுந்திருமகிழ்மாறன் சிலம்பில்வந்த 

கடன்போம்படிபிடிபின் செல்வதோர்களியானையென்றே 
யிடன்போதடலரிகிட்டாதிறைபின்பிருட்கிடையல் 
குடன்போகப்பெற்றிலனேயுடன்போனவுளத்தொடுமே , ( 268 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . ருகூ 

காமமிக்ககழிபடர்கிளவி . 
269 பொன்கோட்டியமலர்ப்பூவணைச்சேவலைப்புல்கிநன்னீர் 

நன்கோட்டகத்தினில்வாழ் பெடையோதிம நான்மறைதேர் 
தென்கோட்டியூருறைவார் சொக்கநாரணர் திண்சிலம்பர்க் 
கென்கோட்டியுமதன்றன்கோட்டியுஞ்சென்றிசைக்கிலவே . ( 269 ) 

தன்னுட்கையாறெய்திடுகிளவி . 
270 பூவிற்சிறந்தகமலானனம்புல்லெனவதன்மேற் 

காவிக்கருங்கண்கள் கண்ணீருகவுறங்காததனாற் 
சேவிக்கவாழ்விக்குமால்சிங்கவேள்குன்றிற்றேமலி நீ 
ராவித்திருவையு நீத்தாருளரென்றறிந்தனனே . ( 270 ) 

நெறிவிலக்குவித்தல் . 
271 திரையிருள்வேலைவளாகத்தர்வீட்டின்பஞ்சேரமுன்னூ 

லுரையிருளாமற்றமிழ் செய்தமாறனுயர்வரைக்கார் 
புரையிரு கோட்டுக்கடாயானையைப்புலி புண்படுத்து 
மரையிருள் யாமத்திறைவரெய்தாதுரையாயிழையே . ( 271 ) 

குறிவிலக்குவித்தல் . 
272 அறிவழியாதென்னையாள் குருகூரருண்மாறனைந்து 

பொறிவழியாமைம்புலனைவென்றோர் வெற்பிற்பொன்னையன்னை 
வெறிவழிபூம்பொழில்வாய்விளையாடல் விலக்கினணீ 
குறிவழிவாரலெனவணங்கேயுரைகொற்றவர்க்கே . ( 212 ) 

வெறிவிலக்குவித்தல் . 
273 தடுத்தாடல்கோடலரிதாங்களிற்றைத்தடுத்தெனுபிர் 

கொடுத்தார் கொடுத்தவின் பத்துன்பமே குறியாதடிக்கீ 
மடுத்தார் தமக்கன்புகூரன்பின்மால்வெற்பிலன்னையர் தாக் 
தொடுத்தார்வெறியென்றிதற்கணங்கேயெவன்சொல்வதுவே . ( ) 

பிறவிலக்குவித்தல் . 
274 தேசுளமேனித்திருமாமதலைதென்சேறைவெற்பிற் 

காய்சினவேழங்கடிந்தணைந்தான் கடிமார்பிருக்கக் 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் , 


கூசுவதேயொன்றுமில்லாமலும கட்கோடற்கென்று 
பேசுவராயலார்கற்புநாணும்பெருகான்றே . 


( 274 ) 


குரவரையாங்கெதிர்கொள்ளுவித்தல் . 
275 குல்லையந்தாமத்தழகர்தென்கூடற்குலகிரியே 

யெல்லையதாக நிகழ்ந்ததெல்லாமெமர்பாலணங்கே 
பொல்லையிற்போயுரைப்பாயுரையாவிடிலூனமில்லாத் 
தொல்லையவர்நங்குடிக்கிழுக்காமெய்துந்துன்பமுமே . 


( 275 ) 


வரைதல் வேட்கை மற்றும் . 


கள . 


வரைவுகடாதல் . 


( எ ) 


ருஎ . காத்தன்மறுத்தல்கழறன் மெய்த்தலென 

வரத்தகுநால்வகைவரைவுகடாதல் , 
ரு அ , சேடிவினவியசெவிலிக்கு மறைத்தமை 

யாடவற்கியம்பலுமலரறிவுறுத்தலு 
நற்றாயுணர்ந்தமைாட்பு றவுணர்த்தலு 
வெற்றிவேலவன் வெறியச்சுறுத்தலு 
முரைபயில்பிறர் வரைவுணர்த்தலும் தன்பின் 
வரைவெதிர்வுணர்த்தலும்வரையுநாளுணர்த்தலுந் 
தலைமகளறிவுதலைமகற்குணர்த்தலு 
மிகலறக்குறித்தவிடம் பெயர்த்திடுதலும் 
பகல்வருவானையிரவுவாலென் றலு 
மிரவுவருவானைப்பகல்வரலென்றலு 
மிருபொழுதினு மிடைவிடாது வரலென்றலும் 
கொற்றவனாடு மூருங்குலனு 
மற்றவன் புகழும்வாய்மையுங்கூறலு 
மாற்றிடையூறினதச்சங்கூறலு 
மாற்றாத்தன்மைக்கருமருந்துரைத்தலுங் 
காவன் மிகுதலொடுகாமமிக 

கலுரைத்தலுங் 
கனவினலிவொடுகவினழிவுரைத்தலு 
மாயமுறைபயிலறு மூன்று மொன்று 
மேயவரைவு கடாதலின் விரியே , 


( அ ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 
சேடி வினவிய செவிலிக்குமறைத்தமை ஆடவற்கியம்பல் . 
276 பொறுத்துறைவாருட்புகுந்துறைமாயன்புது மதிமேன் 

மறுத்துடைமாலிருஞ்சோலைவெற்பாநின்மடந்தையுணா 
வெறுத்துறைகாதலைச்சூழ்ந்தன்னை நாடிவினாவலும்யான் 
செறுத்துரைவாய்மைக்குவாளாநின்றேகினள்சிந்தையுற்றே . () 

அலரறிவுறுத்தல் . 
277 அவ்வயின்வாழ்நித்தர்முத்தரைப்போலவந்தாமத்திப்பா 

லெவ்வயினோரும்புகழுமிராகவனெவ்வுள்வெற்பா 
கொவ்வையந்தீங்கனிவாய்மடவார் புறங்கூறலென்னும் 
கவ்வையந்தீமங்கைகாமவெந்தீயிற்கடிதென்னுமே . ( 277 ) 

தாயறிவுணர்த்தல் . 
278 

ஐயானனனிரப்பைத்தவிர்த்தாட்கொண்டவண்ணலென்றே 
மெய்யார்புகழ்திருமெய்யத்தெங்கோன்வெற்பின் வேரிமலர்ச் 
செய்யாளொடெய்துங்களவியலான நுஞ்செய்கையெல்லா 
மெய்யாதவளல்லபெற்றநற்றாயுமிறையவனே . 

( 278 ) 
வெறியச்சுறுத்தல் . 
279 செருத்துறவாதவைவேலண்ணலேரின்செயலை புறாக் 

கருத்துளராய்த்திருக்காட்கரைமாயன்கனவரைமே 
லுருத்துளநோய்வந்தவேதுவுறாதுறையுய்க்குமையன் 
மருத்துவர்போன்றன்னைமார்வெறியாட மகிழ்ந்தனரே . ( 279 ) 

பிறர்வரைவுணர்த்தல் . 
280 கழிபடைத்தாலித்தெழுந்திரைநீரணைகண்டிலங்கை 

வழிபடைத்தானைத்தொழுமகிழ்மாறன்வரையிற்செந்தேன் 
மொழிபடைத்தாண்முலைப்பூரிப்புஞ்சோதிமுகமுங்கண்டால் 
விழிபடைத்தாருள் விரும்பாதவரெவர்வேலவனே . ( 280 ) 

வரைவெதிர்வுணர்த்தல் . 
281 முதுவைப்பென நின்றநான்மறைவாணர்முழுதிறைஞ்சும் 

புது வைப்புயலெங்கள் செண்டலங்காரன் பொருப்பில்விண்மேல் 


கூஉ மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

விதுவைப்பழித்ததிருமுகமாதைவிரும்பிமன்னா 
வதுவைக்கெதிரிலெம்மூரெமர்தாநின்வழிநிற்பரே . 


( 281 ) 


வரையுநாளுணர்த்தல் . 
282 அரிவேடங்கொண்டவரிமேயவிண்ணகராதிவலம் 

புரிவேடங்கொண்டகைக்கார்வரைமான்முகம்போன்ற திங்கட் 
பரிவேடங்கொண்டது மன்னாபசும்பொன்பரந்ததென்னச் 
சொரிவேடங்கொண்டது வேங்கை நுண்டாதொடுந்தூமலரே . ( ) 


தலைமகளறிவு தலைமகற்கறிவிறுத்தல் . 
283 நடப்பேரரவணையானறையூர்நம்பிநான்மறைதேர் 

திடப்பேரறிவுடையார்புகழ்மாயன் சிலம்பின்மின்னை 
மடப்பேதையென்பதென்னோமன்னவாதன்னைவாட்டியரின் 
னிடப்பேதைமையைமறைத்தியலேத்து வளென்னொடுமே . ( ) 

குறிபெயர்த்திடுதல் . 
284 பொருணோன்புறத்தெளிவார்புகழ்மாயன்புருடைவெற்பா 

சுருணோன்புரிகுழற்றோகையு நீயுமிச்சோலைக்கப்பால் 
வெருணோதகவிளைப்பாரணுகாதவிழுமணியா 
லருணோதயம்பயிலாமாமத்தேவிளையாடுகவே . 

( 284) 


பகல்வருவானை யிரவுவருகென்றல் . 
285 முன்பகலேநள்ளிரவழைத்தான்பொருண் முற்றக்கற்றா 

ரன்பகலேனென்றருளத்தியூரருளாளர்வெற்பிற் 
பின்பகலேசென்றவெல்லியின்வாயன்றிப்பெய்வளைபா 
னன்பகலேவரினண்பாபழிவருநங்குடிக்கே, 


( 285 ) 


இரவுவருவானைப் பகல்வருகென்றல் . 


286 ஊறுங்கடக்கரடக்களியானை நின்றோடை 

டையின் முன் 
கூறும்பரமர்பொலிந்து நின்றார் தென்குருகைவெற்பா 
வீறுண்கயற்கண்ணியைத்தினைக்காவல் விதித்தனர்யாஞ் 
சேறும்புனத்தது நின்பொருட்டாமெனத்தேறுகவே . 


( 285 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


கங 


இருபொழுதினுமிடைவிடாது வரலென்றல் . 
287 எதிர்போரரக்கன்சிரங்கரமீரைந்திருபதறுத் 

து திர்போர்ப்பகழிதொடுத்தனுராமனயோத்திவெற்பிற் 
கதிர்போற்பகலுமுழுமணியாரங்கலந்தணிந்து 
மதிபோன்றிரவுமயில் பொருட்டால் வரன்மன்னவனே . (287) 

கொற்றவனாடு முருங்குலனும் 

மற்றவன் புகழும் வாய்மையுங்கூறல் . 
288 தாய்மயமாய்வந்தபேய்முலைப்பாலைச்சரதத் துண்ணுஞ் 

சேய்மயமாம்பரான்செம்பொன்செய்கோயிற்சிலம்பிற்குன்றாத் 
தூய்மையுநீர்மையுநின்குலத்தோற்றமுந்தொல்லுலகெண் 
வாய்மையுமாசுண்டதாம்வரையாவிடின் மன்னவனே . (288 ) 

ஆறுபார்த்துற்றவச்சக்கிளவி . 
289 பைந்நாகமும்மதநால்வாய்த்தறுகட்பணைத்தபனைக் 

கைந்நாகந்தன்னை விழுங்கிருள்வாய்த்தெண்கடன் முகந்த 
மைந்தாண்மணிவண்ணன் செந்தாமரைமலர்மங்கைகொண்கன் 
மெய்க்காகைவெற்பிலிவள் பொருட்டால்வசல்வேலவனே . ( 289 ) 

ஆற்றாத்தன்மைக்காற்றக்கூறல் . 
290 தூங்குந் துணுக்குற்றெழும்விழுங்கைவளை சோரக்கண்ணீர் 

தேங்குக்கிளர்நெடுமூச்செழுப்பாநின் று திங்களண்டத் 
தோங்கும் பொழிற்றென்னுறையூரன்வெற்பவுணர்வினிலை 
நீங்குங்கொடியைவரைந்தென்று நீதுன்பநீக்குவதே , ( 290 ) 

காவன்மிகவுரைத்தல் . 
291 நீலுண்டுகினிலமாதுடுத்தாலன்ன நீடிருள்வாய்க் 

காலுங்கரமுங்கருத்துங்கண்ணாவரல் காரிகையாள் 
வேலுண்கயற்கண்கள் போற்றுயிலாது மெய்வேதமொரு 
நாலுந்தமிழ் செய்தமாறன்வெற்பாவன்னை நாட்டமுமே , 

( 291 ) 
காமமிகவுரைத்தல் . 
292 திருவரைநாண்வயவாளாவாகும்புட்செல்வன்பொற்றோட் 

கருவரைமாதவன் கார்வான வெற்பவெங்கன்னியைநின் 
பெருவரைமார்பத்தணைத்தருள்காமப்பிணிதனக்கப் 
பொருவரைமார் பன்றியுண்டோமருந்து புகல்வதற்கே. ( 292 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


கனவுநலிவுரைத்தல் . 
293 வினவிற்பானெடுமாலெனவாழ்த்து மெய்வேதங்கண்டு 

மனவித்தகத்தமிழ்தேர்மகிழ்மாறன்வசந்தவெற்பா 
நனவிற்புணர்ச்சியெனநின்னொடாகுநலத்தைக்கண்கள் 
கனவிற்புணர்ச்சியதாக்ககைந்தாணென்னற்காரிகையே . ( 293 ) 

கவினழிவுரைத்தல் . 
294 உட்கியல்காரணப்யாது மில்லா தவருண்மையுள்ளத் 

தெட்கிடையாயினு நீங்காதராகவனெவ்வுள்வெற்பா 
கட்கினிதாந்திங்களைக்கரும்பாம்புணக்காமர் செவ்வி 
மட்கியதாமென மட்கியதானனம் வாணுதற்கே , ( 291 ) 

வரைவு கடாதல் மற்றும் , 


கஅ . ஒருவழித்தணத்தல் . 


குக . போக்கறிவுறுத்தல்போக்குடன்படாமை 

போக்குடன்படுத்தல் போக்குடன் படுதல் 
சென்றுழிக்கலங்கறேற்றியிடுத 
லெய்துழிநொந்துரைத்திடுதலென்றேழ்வகைத் 
துய்திறத்தோதியவொருவழித்தணத்தல் , 


ச O. தலைமகன்றன் பதிக்ககற்சிசாற்றலுஞ் 

சிலைநுதற்பாக்கி செலவுவிலக்கலு 
நீங்கல் வேண்டலும்பாக்கிவிடுத்தலும் 
கோமகன்செலவினையிகளை கூறலும் 
பூமகணெஞ்சொடுபுலந்துகறலுஞ் 
சேமவேலவனீடலிற்சேயிழை 
காமமிக்ககழிபடர் கிளவியு 
மன்னமென்னடைதுயர் பாங்கியாற்றலு 
மன்னவன் வந்தமை மடந்தைக்குணர்த்தலு 
நுண்ணிடைப்பாங்கிநொந்துவினாதலு 
மண்ணலுசொந்தவடன்னொடு வினாதலு 
மணக்கினைப்பாங்கியாற்றுவித்திருந்தமை 
பிணங்கக்கூறலுமென்னுமுந்நான்கு 
மொருவழித்தணத்தற்குரியவிரியே , 


( 
காடு 
) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . கூரு 

தலைமகன் றன்பதிக்ககற்சி சாற்றல் . 
295 இக்காலத் திவ்வுழியீதே கடனென்றிசைத்துணர்த்தத் 

தக்காயிவணின்றியான் சடகோபன்றமிழ்க்குருகூர் 
புக்காறி மீண்டுவரைநாளளவும் பொலஞ்செய்தொடிக் 
கைக்கார் மயிலையகத்திருந்தாற்றல்கடனுனக்கே , ( 295 ) 

சிலை தற்பாங்கி செலவுவிலக்கல் . 
296 தேங்கார்கலிவையம்போற்றியமாயன்றென்சேறைவெற்பிற் 

கோங்கார் குவிமுலைக்கோதையை நீங்கலுங்கொற்றவனே 
யாங்காரியமன்றுநின்னூர்பு தந்தயர்ந்தாறிலொரு 
பாங்காலுமாற்றப்படாதிவள் காதற்படுதிரையே . ( 296 ) 

தலைமகன் நீங்கள் வேண்டல் . 
297 பிரிக்கப் பொறாதென்னுளமணங்கேபிரித்தாலுமெம்மூர் 

தரிக்கப் பொறாது மறப்பதெவ்வாறுசது முகனால் 
விரிக்கப்பொறாதபுகழ்மாயன் வெள்ளறைவெற்பிற்றுன்பம் 
புரிக்கப் பொறாள் கவ்வை நீங்குதற்கேகப்புரிந்தனனே . ( 297) 

பாங்கி விடுத்தல் . 
298 யாவதியாவதுவேதம்பராயதினியதமிழ்ப் 

பாவது வாகப்புணர்குருகூரன் பனிவரைக்கெக் 
காவதமாயினுமாகநின்னூர்வைகலுமிவள் பாற் 
போவது மீள்வதுமாயருள்கூரபுரவலனே . 

( 298 ) 
கோமகன் செலவினை யிகளைகூறல் . 
299 மேகத்தினைவென்றபூங்குழல யொல்லைமீள்குவமென் 

றேகத்துணிந்ததெனக்குரைத்தாரிவ்வுலகிலின்ப 
மோகத்தினைத் துறந்தார் புகழ்மாயன் முழுமதிதோய் 
பூகப்பொழில்புடைசூழ்புலியூர் நம்புரவலரே . 

( 299 ) 
பூமகணெஞ்சொடு புலந்துகூறல் 
300 வரியாடாவிற்றுயின் மாயனைப் புகழ்மாறன் வலம் 

புரியார்பொருநைத்துறைக்குருகூரன் பொதியவெற்பிற் 
மரியா திவளுயிரெம்மைவிட்டாலென்னுந்தன்மையுற்றும் 
பிரியாதவர் பிரிந்தானெஞ்சமேயென் தெற்றுவதே. ( 300 ) 


. 


சுகா 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

காமமிக்க கழிபடர்கிளவி . 
301 நறைமல்கியகொழுங்காவியைப்போனள்ளிரவினும்வள் 

ளுறைமல்கியகண்டுயிலாமையன்பர்க்குரைக்கில நான் 
மறைமல்கியகடன் மல்லைப்பிரான் வெற்பில்வண்கமலப் 
பொறைமல்கு சேவற்சிறையிறைநீங்கிற்புலம்பன்னமே . ( 301 ) 

அன்னமென்னடைதுயர் பாங்கியாற்றல் . 
302 வெள்ளையம் போருகமுத்தங்குறுது மிளிர்விரலாற் 

பிள்ளைவண்டா மலரேகொய்து மாயன்பிரிதிவெற்பிற் 

ள்ளையும் பூவையுங்கேட்டுடன் பாடங்கேள்வர் கொற்ற 
வள்ளையும் பாடிச்சுனையாடுகமெழுவாணுதலே . 

( 302 ) 
மன்னவன் வந்தமை மடந்தைக்குணர்த்தல் . 
303 கழைக்கைச்சிலைமதன்றென்றலந்தேர் புறங்காட்டவிண்ணோர் 

தழைக்கத்தமிழ்செய்குருகைப்பிரான் சடகோபன்வெற்பிற் 
குழைக்கப்புறஞ்செல்கயல்விழியாயண்டகோளவட்ட 
மழைக்கப்புறஞ்செல்கொடித்தேரொடுமன்பர் வந்தனரே . ( 303 ) 

நுண்ணிடைப்பாங்கிநொந்துவினாதல் . 
304 புடைபயில்காலுமிடையூறொன்றொல்லையிற் போதரிற்கண் 

படைபயிலாள்பையுளுற்ற கன்றாய்வண்டு பாடச்செந்தேன் 
மடை பயில்வாசமகிழலங்காரன் வரையிற்பன்னா 
ணடைபயிலாதிவணெய்தாமைக்கேது நவிலுகவே . ( 304 ) 

அண்ணலுநொந்தவடன்னொடும்வினாதல் , 
305 விண்மேற்படர்கடைக்காலவெந் தீவெண்ணெருப்பெனலாய் 

மண்மேற்சுடவும் பொறுத்ததெவ்வாறுவனசமலர்ப் 
பெண்மேலருள்வைத்தபேர்நகரான் வெற்பிற்பேதையர்தாம் 
புண்மேற்றிரியுமிழ்நெய்போற்சுடுங்கவ்வைபொற்றொடியே . ( 305 ) . 

அணங்கினைப் பாங்கி யாற்றுவித்திருந்தமை கூறல் . 
306 குடந்தையுளாரமுதைப்புகழ்மாறன்றென் குன்றத்தென்சொற் 

கடந்தயராதவள்காமவெந்நோயைக்கவின் கொடுங்கைக் 
கிடந்தயர் காலை நின்மாலிகைவாசங்கிலத்தணுகும் 
வடந்தையையாலவடத்திறைத்தாற்றினன்மன்னவனே . ( 306 ) 

ஒருவழித்தணத்தல் மற்றும் , 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் , 

வரைபொருட்பிரிவு . 


ககூ . 


சுக . 


துறவறிவுறுத்தறு றவுடன்படாமை 
துறவுடன்படுத்தறுறவுடன்படுதல் 
போயுழிக்கலங்கல்வன்பொறைவற்புறுத்தல் 
வரும்வழிக்கலங்கல் வந்துழி மகிழ்ச்சியென் 
றுரைபெறுமொன்பது வகைத்தென்றோதுப 
வரைவிடைவைத்துப்பொருள் வயிற்பிரிவே , 


( 
சாக 
) 


( சுக )) 


பேதைக்கென்பொருட்பிரிவுணர்த்தென்றலுங் 
கோதைக்குரைநின்குறிப்புநீயென்றலுந் 
தாழேனென் றவன் றணத்தலுஞ்சேடி 
யேழைக்கவன்செலவினிதினுணர்த்தலு 
மிடுகிடையிறைவன் பிரிவுநினைந்திரங்கலுங் 
கொடிய சொற்பாங்கிகூறலுந்தலைமகள் 
கொடியசொற்கூறலுங்கொற்றவர் மீண்டு 
வருவரென்றிகுளைமதி பெறவுணர்த்தலும் 
பருவங்கண்டுபைந்தொடிபுலம்பலுஞ் 
சேடிவம்பென்றலுந்திருநுதன் மறுத்தலும் 
வற்புறுத்தலும் வன்பொறையெதிரழிதலு 
மன்னவர் தூதாய் வந்ததிப்பொழுதென 
மின்னிடைக்கி குளை விருப்பிற்சாற்றலு 
மிறைவியாற்றலு மிறையவன் புலம்பலும் 
வலவன் றன்னொடுமழைமுகிற்கணத்தொடுங் 
குலமகன் வருத்தங்கொண்டுகூறலும் 
வளைமுழங்கலினவர்வாவறிவுறுத்தலுங் 
கிளையொடுமதனைக்கிளிமொழி வாழ்த்தலும் 
வெற்றிவேலவன் றனை நினைந்தமைவினாதலுல் 
கொற்றவன்றானினைந்தமையின்கூறலுங் 
கோற்றொடி தன்னைக்குறிப்பொடு நீங்கா 
தாற்றுவித்திருந்தமையாருயிர்ப்பாங்கி - 
மொழிவதோடிருபான்மேலொருமூன்றாம் 
புரிவுடைவரைவிடைப்பொருள் வயின் மன்னன் 
பிரிவதன் விரிவெனப்பேசினர்புலவர், 


( 32 ) 


அஅ மா றனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

பேதைக் கென்பொருட் பிரிவுணர்த்தென்றல் . 
307 மாசயங்கொண்டுகடல்கடைந்தார்மல்லையின்மறையா 

மாசையுமென்னுளத்தாசையும் போக்குமருந்தெனவே 
மாசயங்கொண்டெதிர்மன்னவரீயும்வரம்பிலவா 

மாசையுங்கொண்டிங்குற நீங்குமா றுரைவாணுதலே . 
308 சனகன் புதல்விபொருட்டான் மிதிலைத்தனுவளைத்த 

வனகன்றலைச்சங்கநாண்மதிவாழ்த னுராமன் வெற்பி 
லெனகங்களிக்கவணங்கேமுலைவிலைக்கேற்பநின்கைக் 
கனகஞ்சொரிதற்கெழுவதைக்கூறு தின்கண்மணிக்கே . . 


( 307 ) 


( 308 ) 


ன 


கோதைக்குரைநின் குறிப்பை நீயென்றல் . 
309 ஊழைப்புறங்கண்டவர்புகழ்மாறனுத்திச்சங்கத் 

தாழைப்பொதும்பர்த்தவழ்குருகூர்ச்சடகோபன்வெற்பா 
மாழைக்கருக்கட்குமுதச்செவ்வாய்ப்பிறைவாணுதலாள் 
பீழைப்படாவண்ணநீயேயுரைநின் பிரிவினையே . ( 309 ) 

தாழேனென்றவன்றணத்தல் . 
310 கற்பாய்கடுஞ்சுரங்காலையிற்போய்க்கனகத்திரள் கொண் 

டெற்பாட்டினிலிடர்ப்பாடின்றி மீள்வலியலிசைதேர் 
பொற்பார்புருடைப்பு ருடோத்தமனன்புபூண்டவென்பா 
ரற்பால்வினைநிற்பத்தப்பாதெனாதுரைநன்னுதலே . ( 310 ) 

சேடி யேழைக் கவன் செல வினிதினுணர்த்தல் . 
311 கன்றால்விளவின்கனிதந்தமால்கடித்தானத்தன்பர் 

மின்றாழடல்வடிவேல்விழியாய்வெஞ்சுரங்கடந்தே 
வன்றாடகம் பரித்திண்டேர்கடாவிவரைபொருட்குச் 
சென்றாரினியொல்லையிலுளதாநின்றிருமணமே , ( 311 ) 

இடுகிடை யிறைவன்பிரிவுநினைந் திரங்கல் . 
312 ஈரமில்லாதவில்வேடருலாவுமிருஞ்சுமெத் 

தூரமெவ்வாறன்பர் சென்றனரோதொண்டர்தொண்டர் தம்பால் 
வாரம்விடாதபிரான்மகிழ்மாறன்மதித்தமறைச் 
சாரமிவ்வா றுவிதித்தெம்மனோரைச்சதித்தனவே . (312 ) 


மாறனகப் பொருளும் திருப்பதிக்கோவையும் . சுகூ 


கொடியசொற் பாங்கிகூறல் . 
313 அரங்கத்தமுதினையுட்கொண்டமாறனடியவர்தா 

பரங்கற்றவர்புகழ்தென்குருகூரன்பனிவசைவா 
யிரங்கத்துணிந்ததென்னீயின்பவாரியுளெய்து துன்பத் 
தரங்கத்தினைத்தணிப்பானெம்பிரான் செய்ததண்ணளிக்கே . ( ) 

கொடிய சொற் றலைமகள்கூறல் . 
314 கன்னலங்காவுங்கழனியுஞ்சூழ்தென்கடிகையில் வாழ் 

மன்னனக்காரக்கனியெம்பிரான்றன்மணிவரைவாய் 
நன்னலங்காவலர்போனவெந்தீச்சுரநாடியதற் 
கின்னலெய்தா திங்கெனைத்தெருட்டாநிற்பரேழையரே . ( 314 ) 

மன்னவர்மீண்டுவருவரென்றுரைத்தல் , 
315 மறைத்தழல்வாணர்பரவும்பிரான்மங்கைவாணன்வெற்பர் 

பிறைத்தழல்வாளிச்சிலைவேடர்கானிற்பிடியடிக்கீ 
ழறைத்தழல் பாயக்களிறுவிலாழியதனைக்கையா 
லிறைத்தழல்போக்குதல்கண்டேகுநரல்லரேந்திழையே . (315 ) 

பருவங்கண்டுபைந்தொடிபுலம்பல் . 
316 தெளிக்கின்ற செந்தமிழ்த்தென்குருகூரன்சிலம்பின்மைக்கார் 

துளிக்கின்றதென்கண்டுளிக்கின்றதாமெனத்தோகையெங்குங் 
களிக்கின்ற துன்பமழிக்கின்றவர் வரக்காண்கிலன்போ 
யொளிக்கின்றன குயிலெங்கேயொளிப்பனுருவிலிக்கே . ( 316 ) 

சேடிவம்பென்றல் . 
317 இழுதுற்றவாள்விழியாய்மழைத்தாசையென்றேங்கல்விண்ணோர் 

தொழுதுற்றமால்வண்டு வரைப்பெம்மான் வெற்பிற்சோலைவிண்மேன் 
முழுதுற்றுலாவரலானுழைந்தேகு முழுமதிமே 

லுழுதுற்றதெள்ளமுதத்துளித்தாரையென்றுட்கொள்கவே . () 
313 சீராமவிண்ணகர்மாயனைப்போற்றித்தினமறையோர் 

பாராயணஞ்செய்தெழுப்புமுத்தீப்புகைபைந்தொடியா 
யாராமமெங்குந்தவழ்போழ்தினின் மெல்லரும்பவிழ்தேன் 
காரானது பெய்வதென்றெவனியுங்கலுழ்கின்றதே ( 318 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் 


திருநுதன் மறுத்தல் . 
319 சுழிக்கின்ற தண்பொருநைக்குருகூரன்றுடரிவெற்பிற் 

றெழிக்கின்ற காரிது காரல்லவேற்சிற்றில் செய்பவர்தாங் 
கழிக்கின்ற வேய் முத்தம் வேறாகக்கண்முத்தெனமுறத்தாற் 

கொழிக்கின்ற து மழைமுத்தல்லவோசொல்லுங்கோதையரே . ( ) 
320 தழைத்தாமரையையுவமையுற்றேனன்றித்தண்ணளியாற் 

குழைத்தார் முகமெனக்கூறினனோகுருகூரன்றொண்டர் 
பிழைத்தாரெனினும் பிழை பொறுப்பான் வெற்பிற்பேதமையான் 
மழைத்தாரையன்றென்பதென்மழைத்தாரையைவாணுதலே . ( ) 

வற்புறுத்தல் . 
321 கணையாமிணைவிழியாயண்ட கோளங்கவிந்தெழுகா 

ரிணையாகமின்னியிடிக்கின்றதானில்மேழ் புகழ்நா 
கணையார்கடன் மல்லைநங்கேள்வரையுமடுத்திடிக்குந் 
துணையாயுணர்விற்கொளுத்தாதிராது துயரத்தையே , ( 321 ) 

வன்பொறையெதிரழிதல் . 
322 விண்ணின் றுதேவர்பரவும்பிரான் றிருவெள்வரைவாய்க் 

கண்ணின்று கண்ணகலேமெனப்போனவன்கண்ணர் நன்னாட் 
டுண்ணின்றகாதலர்க்குப்பிட்டனனென்றுரைத்தவுண்மைப் 
பெண்ணின்றடத்திற்பெய்யாமழையே பெய்யும் பெய்வளையே . () 
மன்னவர்தூதாய்வந்ததிப் பொழுதென மின்னிடைக்கிகளை 

விருப்பிற்சாற்றல் . 
323 பூலோகமைவர்க்கருள்புரிமாதவன் போற்றுநர்க்குச் 

சாலோகமாதியவாய்ந்தருண்மாயன்றங்கால் வரைவா 
யாலோல்வெண்டிரைமொண்டுண்டு மீள் புயலாடல்வடி 
வேலோர்வரவிட்டமெய்த்தூதெனக்குறிமெல்லியலே . (323 ) 

இறைவியாற்றல் . 
324 மார்கழிமூவைந்தின் முற்பகல்காறுமறி திரைநீ 

ரார்கலிமேய்ந்தெழுங்கார்பொழிமாரிவண்டார்வகுளத் 
தார்புனைமாறன்றமிழ்மலை சார்தருந்தன்மைகண்டாற் 
போர்புனை வேலவணடங்காரென்புலம்புவதே . 

( 324) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் , 


எக 


325 இனைந்தாகுலமுற்றிரங்கனெஞ்சேமெய்யிரண்டெனவே 

வனைந்தானுயிரொன்றினுக்கிறையோனென்னும்வாய்மையினா 
னினைந்தானினைவுற்றிவணடையாரல்லர் நீடு துழாய் 
புனைந்தாதரித்தபிரான்புலியூர் நம்புரவலரே . 

( 325 ) 
இறையவண்புலம்பல் . 
326 ஆடல்வளைக்குந்திகிரிப்பிரான்றென்னரங்கன் வெற்பிற் 

கூடல்வளைப்பவள்கூடாதபோதளிகோடியன்பிற் 
பாடல்வளைப்பநறையூர்மலர்க்கண்படிற்றுரைதேர்ந் 

தூடல்வளைப்பவுறையூர்வளைக்கு முடல் குழைந்தே . ( 326 ) 
327 மறைகொண்டவாய்மைத்தமிழ் செய்தமாறன்வலம்புரியூர் 

துறைகொண்டதண்பொருநைக்குருகூரன் சுரும்பிலென்பா 
னிறைகொண்டதன்றிப்பொறையொடுதேற்றநன்னீதியெல்லாந் 
திறைகொண்டபொன்னைநெஞ்சேயென்றுநாஞ்சென்று சேர்வதுவே . 

வலவனோடுகூறல் . 
328 மாற்றார் புறந்தந்துனக்கெனவேதந்தமங்கையைத்தேர் 

மேற்றானுடன் கொண்டுபோந்திலையேமனமீண்டதனாற் 
போற்றாது மீண்டதுதேர்ப்பாகமாயன்புருடைவெற்பிற் 

கூற்றாமுகின் முந்திலாற்றாதெனது யிர்க்கோகிலமே . ( 328 ) 
329 சினவேகவாதியைமாய்த்தருண்மாறன் சிலம்பினிலென் 

மனவேகமென்னவுந்தூண்டுபொற்றேர்வலவாகலவா 
நனவேகபோகம் பயில்வார்முன்னென்னினயந்தகங்குற் 
கனவேகவைத்தகண்ணீர்பொழிவார்தங்கடி நகர்க்கே , ( 329 ) 

முகிலொடுகூறல் . 
330 கரவிற்றயிருண்டுகட்டுண்டமாயன்கரிகிரிக்கென் 

புரவிக்கிரியென்னும்பொன்னெடுந்தேர்புயல்காள்புறப்பட் 
டிரவிக்கிருப்பிடமான்றேரிடைதட்டுமென்னவொரு 

சாவிற்கிடைநின்ற தெய்துமிப்போதென்னுந்தாழ் குழற்கே. ( ) 
331 அருந்தாதிடைச்சுரத்தேகலென்றேயடுத்தார் தடுத்த 

விருந்தாலிவணொல்லையான் வைகுநீதிவிரைமுகில்காள் 
வருந்தாதனுமனைப்போலுரைத்தேமங்கைவாணன் வெற்பி 
லிருந்தாற்றிபேத நும்பேர்க்குடி யாகுமெழிலியையே . ( 331 ) 


எஉ 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 
332 கன்மாரி தீர்த்தவருண்மாரியென்னுங்கருமுகின் மேற் 

சொன்மாரியைச்சொரிதே மகிழ்மாறன்றுடரியிற்போய் 
மன்மாரியைப் பொழிவீர்மொழிவீர்மங்கைவார் மலைமேற் 
பொன்மாரியைப் பொழிவேன்கடுந்தேர்வரும் பொற்பினையே . ( ) 

வளைமுழங்கலினவர்வரவறிவுறுத்தல் . 
333 அரவஞ்செயுங்கொம்பர்க்கோகிலக்காளமடங்கவிண்ணோர் 

குரவன் புகழ் குருகூர்ச்சடகோபன் குலகிரிமேற் 
கரவிக்ககலவரைபொருட்கேகுநங்கா தவர்தேர் 
வரவிங்குணர்த்துந்திருவேசிலம்பும் வலம்புரியே . ( 333 ) 

வலம்புரி வாழ்த்தல் . 
334 நறைதோய்வகுளப்பிரான் குருகூரனன்னீர்ப்பொருநைத் 

துறைதோய்வலம்புரிபோலென்றும்வாழ்கதுளங்குமிளம் 
பிறை போல்வளை நுதலாயின்பமாகப்பிணித்ததுன்ப 
மறைபோகவந்தமகிணர்பொற்றேரின் வலம்புரியே . ( 334) 

வெற்றி வேலவன்றனை நினைந்தமை வினாதல் . 
335 புள்ளளவுந்தண்டுழாய் புனைகரர்மெய்ப்பொருளெனப்பா 

ருள்ளளவும்புகழப்புகழ்மாறனுயர்சிலம்பா 
கள்ளளவுந்நெய்தலைப்போலவுண்கண்கலுழவு நீ 
யெள்ளளவும்மனத்துள்ளாதிகழ்ந்ததென்னேழையையே . 335 ) 

கொற்றவன்றானினைந்தமையின்கூறல் , 
336 அனமாகும்வென்றிக்கொடியுடையானன்பராருயிர்க்கோர் 

தனமாகும்வண்குருகூர்ச்சடகோபன்றமிழ்ச்சிலம்பர் 
புன மான் விழிபெற்றிள முலை தாங்கிப்புறத்துலவென் 
மனமானதனைமறப்பதெவ்வா றுரைவாணுதலே . ( 336 ) 

பாங்கிதலைமகளையாற்றுவித்திருந்த(வருமை கூறல் . 
337 மருத்தேர்வரிவண்டுலாமகிழ்மாறன்வரையினன்னீர் 

பெருத்தேர் திகழ்சனைவால்வளைப்பூசலைப்பேதை துன்பக் 
கருத்தேகளைதற்பொருட்டாகாண்பரின்காமர் செம்பொற் 
றிருத்தேர்வலம்புரநாதமென்முற்றினன்றேற்றினனே . ( 337 ) 

வரைபொருட்பிரிவு மற்றும் , 
களவியன் முற்றும் . 


வரைவியல் 


சுங . 


( க ) 


வரைவெனப்படுவதுபுரைதீர்கிழவோ 
னுரைமலிகற்பினுத் தமக்கிழத்தியைத் 
தந்தை தாய்மாதுலன்றம் முன்றமரொடு 
முந்தியவாசான்முதலோர்கொடுப்பக் 
கரணம்வழுவாதுகடியமைந்துகொளலே . 
கொண்டு தலைக்கழிந்துழிக்கொடுப்போரின்றியும் 
கரணமுண்டெனக்கழறினர்புலவர் . 
ஆண்டுவரையா தாண்டகையவளொடு 
மீண்டுவரை தலுமேலதன்மேற்றே. 
ஆராய்ந்தாதியினமைத்தவிக்கரணம் 
காராளர்க்காங்காலமுமுளவே . 
மேலோர்காணமுங்கீழோர்கரணமு 
நூலோர்ந்துரைத்த நுண்ணியமார்க்கம் 
வேற்றுமைப்படவிதித்தனர்பொய்யும்வழுவுச் 
தோற்றியபின்னர்த்துறவுடையோரே . 


- 


( ங ) 


சுசு , 


( ஈ ) 


(வரைவிந்தரிய கிளவித்தொகை .) 


சுஅ . கிளந்தவரைவிற்குரியகிளவித்தொகை 

யுனம்பயில் வரைவுமலிவறத்துடனிலை 
யாயிரண் டென்பவறிவுடையோரே , 


( 6 ) 


க . வரைவுமலிவு . 
* கூ . வரைவுமலிவின் வகையினையுணர்த்தின் 

வரைவுமுயல் வொடுவரைவெதிர்வுணர்த்தலும் 
வரைவறிந்துவத்தல் வாழ்த்தல்கண்டுவத்தலோ 

டீரிரண்டெனநிகழ்த்தியற்கையவாகும் . 
எ 0 . முலைவிலைவிடுத்தமை முகிழ்ககைக்கிகளை 

யுலைவின்றுணர்த்தலுமொண்ணுதனற்ற 
யுள்ளம் கிழ்ச்சியுள்ளலும் பாங்கி 
தமர்வரைவெதிர்வரெனத்தையற்குணர்த்தலு 
மூவகையாற்ற துளத்தொடுகிளத்தலு 
மிறைவனையிகளை வாழ்த்தலுயிறைவி 
19 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


கடவுளைப்பராநிலைகாட்டலுங்கண்டோ 
னுரைபெறமகிழ்தலோடொன்றியவேழும் 
வரைவுமலிதற்கு வாய்ந்த விரியே . 


( 
அ 
) 


333 


முலைவிலைவிடுத்தமை முகிழ்நகைக்குணர்த்தல் . 
துளப்பத்தனத்தமிருபதின்மேன்முடிச்சோதிதொடுத் 
துளப்பத்தனைவென்றகார்து வரேசன்சுரும்புறைநின் 
களபத்தனத்தை விலைகொள்வதாகக்கடங்கவிழ்கைக் 
களபத்தனத்தைச் சொரிந்தார் பிரிந்தநங்காவலரே . 


( 1 ) 


ஒண்ணுதல் நற்றாயுள்ளமகிழ்ச்சி யுள்ளல் . 
339 சிறைவாரிதிநள்ளிடைநீந்திப்பொன்விளை தீவிற்செம்பொன் 

குறைவான தின்றிக்கொண்டாரினொன்றாங்குருகூரன் வெற்பின் 
மறைவான துன்பம்புறங்காண்பவர் தம்மணவணிகாண் 
பிறைவாணுதலன்னையுள்ளத்துள்ளாயெழும்பேரின்பமே . ( 2 ) 

பாங்கி தமர்வரைவெதிர்வரெனத் தலைவிக்குணர்த்தல் . 
340 விதிபெற்ற நான் மறையைத்தமிழாக்கியவீரன் விண்மேற் 

பதிபெற்றமாறன் வழுதிநன்னாடர் பண்பார்பொருகை 
நதிபெற்றவெற்பில் வரைவெதிரா நன்னுதானமரா 
மதிபெற்றவாலறை விப்பார்நகருண்மணமுரசே . 

(3 ) 


|| 


தலைமகள் உவகையாற்று துளத்தொடுகிளத்தல் . 
341 மறங்காதலித்ததிகிரிப்பிரானைவழுத்தியொண்கண் 

ணுறங்காத்திருப்புளிக்கிழுறைமாறனுயர்வரையில் 
லறங்காவலர்வரைவென்பதொராயுதத்தான் மனனே 
புறங்காண்குவமயலார்புறங்கூறும் வன் பூசலையே . 

இறைவனை மிகுளைவாழ்த்தல் . 
342 திருவுடையார் தில்லைச்சித்திரகூடச்சிலம்பிற்செவ்வேள் 

பொருவுடையாயுனைப்போலென்றும் வாழிபொனக்கொடிபோன் 
றுருவுடையாட்கண்டு முல்லையம்பாணமொளித்திட 
ஒருவடைக்காளமுகின் மேற்புனைமுல்லைமாலிகையே, ( 5 ) 


(4 ) / 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . எரு 


இறைவி கடவுளைப்பராநிலைகாட்டல் . 
343 கணம்பொருட்பான்மைபயிலாதபோதற்றகாட்சியர்முற் 

குணம்பொருட்டாகவுட்கொண்டருள் கார்கோவலூரன் வெற்பா 
மணம்பொருட்டாகவணங்கைப்பராவிமடமயிலின் 

னணம்பொருட்பாட்லுரைப்பதுங்கேட்டின்னருள்செய்கவே . 
தலைமகள் அணங்கைப்பராநிலைகண்டோன் உரைபெறமகிழ்தல் . 
344 வேதாவுணர்தற்கரிதாம் வெகுவிதவேதநுட்ப 

மோதாதுணர்ந்து தமிழ்செய்தமாறனுயர்வரைப்பூந் 
தாதார் குழலியணங்கைப்பராவுஞ்சரிதையிவள் 
மூதாதைதாதையுங்கண்டாற்று திக்குமுறைமையவே . ( 7 ) 

வரைவுமலிவு மற்றும் . 


( 
க 
) 


க 


52. 


உ . அறத்தொடு நிலை . 
எக , முன்னுரை முன்னிலை முன்னிலைப்புறமொழி 
யன்னவிருவகைத்தாமறத்தொடுநிலை , 

( 
[ க . தலைவி அறத்தொடு நிற்றல் .] 
கலுழ்தலிற்பாங்கி கண்ணீர் துடைத்தலுங் 
கலுழ்தற்காரணங்கூறலுங்கடவுளைச் 
சூளுற்றுரைத்ததைத் துணிந்தமை சொல்லு 
மிகந்தமையியம்பலுமியற்பழித்துரைத்தலு 
மியற்படமொழிதலுமிறைவன்பொறைகொளிச் 
செல்குவமென் றலுஞ்சிறைபயிலில்வயிற் 
செறித்தமை செப்பலுஞ்செவிலியிறைவனைக் 
கண்டமைகூறலொடு கருதியவொன்பது 
மொண்டொடியறத்தொடுநிலைதனக்குரிய . 

( 50) 
கலுழ்தலிற் பாக்கி கண்ணீர்துடைத்தல் . 
345 தேனலந்தோய்தண்டுழாய்மாயன்சேறைச்சிலம்பில்வன்சூர் 

மான்மதவாடைக்கணுகினவோவன்னைமாரினி நீ 
சேனலங்காவற்கவணியங்க: திருமென்றனரோ 
பானலுண்கண்பையுட்கண்ணீர் சொரிவதென்பைந்தொடியே . ( 8) 


நசு 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


( 
10 
) 


தலைமகள் கலுழ்தற்காரணங் கூறல் . 
346 மாயாபுரியைக்கடந்தார்புகழ்மகிழ்மாறன்வெற்பிற் 

பாயாதவேங்கைநறுநிழல்வாய்மென்பணைமுலைமேற் 
றோயாநலந்தந்தகன்றாரைக்காட்டென்று சொல்லி மம்மர் 
நோயாயழாநின்றதுண்கண்ணென்னாருயிர் நுண்ணிடையே . ( 9 ) 

சூளுற்றுரைத்ததைத் துணிந்தமைசொல்லல் . 
347 

மாறுமுகத்தரைவென்றருண்மாறன்வரையிற் செந்தே 
னூறுமுகத்தாவிந்தமின்னேயுறுஞ்சூர்முகத்தே 
சீறுமுகத்தினனானாலுஞ்சூர்முகச்சேயினர்பா 

லாறு முகத்தினன்சேயெனச்சூள்பொய்த்தகன்றனரே . 
348 மனத்தாற்பவித்திர நாவானினைந்து வழுத்தியங்கை 

யினத்தால் வணங்கியணங்கினைச்சூளுற்றதின்புறுமா 
னனத்தாய்நயத்தியகலேமெனமெய்த்தயர்ந்தனர்சந் 
தனத்தாபாவண்பரிசாரமாயன்றமிழ்வெற்பரே . ( 11 ) 

தலைமகன் இகந்தமை தலைமகள் பாங்கிக்கியம்பல் . 
349 வாளுற்றகண்மடவாய்வல்லவாழ்வருமாயன்கஞ்சத் 

தாளுற்ற தண்டுளபத்திருமார்பனணிவரைச்செவ் 
வேளுற்றதாள்பற்றிநிற்பிரியேமென்னமெய்ம்மையதாய்ச் 
சூளுற்றதையுமறந்திறந்தாரென்கொல்சொல்லுவதே . ( 12 ) 

பாங்கி யியற்பழித்துரைத்தல் . 
350 வான்றாழ்பொழிற்குருகூர்த்தமிழ்மாறன்வரியளிபூந் 

தேன்றாதளைந்த திருமகிழ்மார்பன்சிலம்பினிற்சேய் 
நோன்றாளிணைதொட்டசூண்மறந்தார்மதிநுட்பம்பெற்ற 
சான்றாண்மை நன்றவர் தண்ணளிசாலத்தகவுடைத்தே . 

( 13 ) 
தலைமகள் இயற்படமொழிதல் . 
351 சினைவார் துறைக்கண்ணுயிர்த்தாமையுய்ந்திடச்சிந்தித்தந்தண் 

சுனைவாழ் துறைவர் திகிரிப்பிரான்வண்டுவரைமின்னே 
வினைவாயகன்றுறச்சேய்த்தாகியுமென்விரகவிடாய் 
னவாரெனக்கந்தினைவேகலவிநிகர் தருமே . 

) 


( 
14 
) 


352 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 
தரையாதரிக்குந்தமிழ்க்குருகூர்ச்சடகோபனன்னீர்த் 
திரையார் பொருநைவழுதிநன்னாட்டன்பர்சேயரிக்கண் 
வரையார்முலைமடவாயொருகாலுமதித்தொருபொய் 
யுரையாருரைத்திடின்மெய்யெவர்பாற்சென்றுறைவதுவே . ( 15 ) 


இறைவன் பொறைகொள வெய்துவமென்றல் . 


353 


அகழ்ந்தாரைத்தாங்குநிலம் போற்பொறைபுரிந்தன்பரெம்மை 
யிகழ்ந்தாரென நின்னிகழ்ந்ததைக்காட்டலென்றேயிறைமேற் 
புகழ்ந்தாதரித்தற்கெழுகம் வெஃகாவுட்புயலெனவே 
திகழ்ந்தாரணச்சொன்னவண்ணஞ்செய்தார்வெற்பிற்றேமொழியே. ( ) 


சிறைபயிலில்வயிற் செறித்தமைகூறல் . 
354 கற்செறித்தாழ்கடலைக்கடத்தார்கண்டியூசர்செய்யுட் 

சொற்செறித்தாரிடர் தீர்த்தருள்வார்வெற்பர் சூழ்ந்தனராய் 
முற்செறித்தார்வினமற்றுரைமாதர்மொழியலர்கேட் 
டிற்செறித்தாரன்னைமாரணங்கேசெயலென்னினியே . 


( 17 ) 


செவிலி யிறைவனைக்கண்டமைகூறல் , 
355 மண்டார்கலிவையம் போற்றியமாயன்வடமலைமேற் 

புண்டாழ்சுடர்வடிவேல்வலனேந்திப்புதையிருள்வாய்த் 
தண்டாமரைமுகைபோன் முலையாய் நந்தலைவர்வரக் 
கண்டாணமதன்னை செவ்வேளெனவுங்கருதினளே . 

( தலைவி யறத் தொடு நிற்றல் மற்றும் . ] 


( 
18 
) 


. ( உ . பாங்கி யறத்தொடு நிற்றல் . 


S .. 


காரிகைவேற்றுமைக்காரணம் வினாவினும் 
வேரிகொள்வெறிவிலக்கியவழிவினாவினும் 
போதொடுபுனல்களிறென்றிவையேதுவி 
னாதரப்பாங்கியறத்தொடுநிற்கும் . 


( கக ) 


செ . அயலவர்மணமுரசாயிடைவிலக்கலுங் 

கயல்விழிப்பாங்கிகடனெனமொழிப . 


( கஉ ) 


எஅ மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


( 
19 
) 


செவிலி காரிகைவேற்றுமைக்காரணம் வினாதல் . 
356 கோலாகலப்புலமைக்குருகூர்ச்சடகோபன்வெற்பில் 

வாலா தவனெனத்தக்கசெம்மேனிவனப்பழித்தே 
மேலாய்து பொற்பசலைநன்பால்புனம் விட்டவன்றே 
யாலாலமென்பளிவளுற்றசோகமறிவரிதே . 

வெறிவிலக்குவித்தல் . 
357 விச்சைத்தனக்குருகூர்மாறன் வெற்பினில்வெற்பளித்தாள் 

பச்சைத்தனத்தின்னமுதுண்டநீயெங்கள் பாலனுள்ளத் 
திச்சைத்தனநின்குறையென்பதாய்ப்பலியெய்துவதுங் 

கொச்சைத்தனமென்பராலணங்கேநின்குறிப்பு நன்றே . ( 20 ) 
358 

பேரையராதிபன் வில்லிபுத்தூர்வந்தபெண்ணரசின் 
பேரையராதரிக்குந்திருமால் வெற்பர்பீடுடைநன் 
பேரையராதமின்காமவன்பேயைப்பிடாரரென்னும் 
பேரையராதொழிப்பார்வெறிவேலனும் பேயனன்றே . ( 21 ) 

வெறிவிலக்கியவழிச் செவிலி பாங்கியைவினாதல் . 
359 சுழித்திரைக்கின்ற திரைக்கையினாற்றுறைதோறுமுத்தல் 

கொழித்திரைக்கும்பொருநைக்குருகூர்ச்சடகோபன்வெற்பிற் 
றெழித்திரைக்கின்றகடற்பார்புகழுஞ்செவ்வேளையிங்கன் 
பழித்துரைக்கின்றதென்னோபிறைவாணுதற்பைந்தொடியே. ( ) 

பூத்தருபுணர்ச்சியா லறத்தொடுநிற்றல் . 
360 நாத்தான்களித்திவ்வுலகுயிர்போற்ற நயந்துணின்று 

காத்தான்கடிகைச்சிலம்பிலக்கரரக்கனிவரைமே 
லேத்தானனையகண்ணாள்வண்டலாயத்தொரேந்தல்செங்கைப் 
பூத்தானம்பெற்றனளாலன்னை மீரென்புகல்கின்றதே . ( 23 ) 

புனறருபுணர்ச்சியா லறத்தொடு நிற்றல் . 
381 கயந்தனைத்தோயக்கயந்தனைக்காய்ந்தகருணையினாற் 

சயந்தனைத்தோய்ந்ததண்காநெடுமாயன்றடங்கிரிமேற் 
பயந்தனைத்தோய்ந்தபயந்தணித்தான் செய்பயந்தனக்கவ் 
வியந்தனைத்தோய்ந்தன்னை மீரெவனோவெறிவேண்டியதே . ( 24 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


எக 


களிறுத்ருபுணர்ச்சியா லறத்தொடுநிற்றல் . 
362 சூற்கொண்டகாளப்புயன் முகத்தாயதுண்டப்பிறைமின் 

மேற்கொண்டதாமெனப்பொன்னையன்னேயொரு வேழமருப் 
பாற்கொண்டகாலைத்தடுத்தணைத்தானன்ற முதினைத்தாம் 

பாற்கொண்டமாயன்வடமலைமேலொருபார்த்திபனே . ( 25 ) 
363 பார்து திக்கைச்செம்மல்பாண்டவர் தூதன்பரந்தசொர்க்கத் 

தார்து திக்கைத்திருப்பாடகத்தான் வெற்பிலாடன்மதக் 
கார்து திக்கைக்கொண்டதைமீட்டவன்றந்தகாவல்செவ்வேள் 
பேர் துதிக்கைக்குவிடுமோசொலுமடப்பேதையரே . ( 26 ) 


களிற்றிடையுதவியா லறத்தொடுநின்று மணமுரசுவிலக்கல் . 
36 ! கொந்தார் துளபக்குருங்கேசன்வெற்பினிற்கோதையைச்சார் 

மந்தாநிலங்குன்றவாடையைவீசமருப்பிற்கொண்ட 
தந்தாவளக்கொண்டலைக்காய்ந்திவளுயிர் தந்தவற்கோ 
வெந்தாய்மண முரசங்கோடைபோனின்றிடிக்கின்றதே . ( 27 ) 

[ பாங்கி யறத் தொடுநிலை மற்றும் . ] 


( ஈ . செவிலி யறத்தொடு நிற்றல் ] 
எரு . மெல்லியல்வேற்றுமைகண்டு தாய்வினாவுழித் 

தொல்லியல்புணர்ந்ததொன்மைசால்செவிலி 
முன்னிலைமொழியான்மொழிதற்குமுரியள் . 

( க ) 
தலைமகள் வேற்றுமைகண்டு நற்றாய் வேற்றுமைவினாதல் . 
365 பொறிகள் கண்டாற்குறையற்ற பொற்பாவையைப்போற்புலன்சேர் 

நெறிகள் கண்டார்நினைவற்ற தல்லாலுண்மைஞானமுன்னூற் 
குறிகள்கண்டார்புகழ்வண்குருகூரன்குலவரைமான் 

மறிகள் கண்டாலன்னகண்ணிபொன்மேனியென்வாடியதே . ( 28 ) 
366 போற்றுமைக்காகம்புரந்தான் புகழ்ந்திடப்பொன்னியுள்ளாய்த் 

தோற்றுமைக்காரைப்புகழ்மகிழ்மாறன் துடரியின் மான் 
சேற்றுமைக்காவிவிழியுஞ்செம்மேனியுஞ்செவ்விகுன்றி 
வேற்றுமைக்கோலம்பயின்றதிங்கேது சைமெல்லியலே , ( 29 ) 


அ 0 மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

செவிலி நற்றாய்க்கு முன்னிலைமொழியா னறத்தொடுநிற்றல் . 
367 சுரும்புண்டுணர்க்குழலாய்மகிழ்மாறன்றுடரியில்யாம் 

விரும்புந்தினைப்புனங்காவல் செய்ந்நாளொரு வேழம் வந்து 
திரும்பும்படியுளதோவென்று நாடியொர்செம்மல்கொங்கை 
யரும்பும்பருவத்தணங்கைத்தன் மார்பத்தணைந்தனனே . 


( 
30 
) 


( செவிலியறத்தொடு நிற்றல் மற்றும் . ) 
5. நற்றாய் தமருக் கறத்தொடு நிற்றல் .] 
எசு . நற்றமர்க்கவ்வுழி நற்றாயறத்தொடு 

நிற்றலுமுளதென நிகழ்த்தினர் புலவர் . 
368 ஒல்காக்குலனுங்கிளையுங்குன்றாதவொழுக்குமொண்மை 

யல்காத்திருவு முருவுங்கண்டாலன்பரானவர்நோய் 
வெல்காவிரித்தென்னரங்கேசன்வெற்பில்விளங்கெமர் நீர் 
நல்காதரவுசெய்வீர்புனலூரற்குநங்கையையே . 


( 
கச 
) 


( 
31 
) 


[ நற்றய் தமருக் கறத்தொடு நிற்றல் மற்றும் ). 


எஎ , 


இன்னணமியம்பியவெல்லாங்களவியன் 
மன்னிவெளிப்படாவளமைத்தாகலி 
னறத்தொடுநிற்றல தன்வகைவிரியே , 


( கரு ) 


அறத்தொடுநிலைவகை மற்றும் , 


களவுவெளிப்படற்குரிய கிளவித்தொகை . 


என . மிசைபயில்களவுவெளிப்படற்குரிய 

தொசைபயில்கிளவித்தொகையொருகான்கவை 
விரைந்திடன்போகல்வசைந்தவண்கோடல் 
கற்பொடு புணர்ந்தகவ்வைமீட்சியெனப் 
பொற்புடை நாவலர்புணர்த்தமைத்தனரே , 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . அக 

க . உடன்போக்கு . 
எக . உடன்போக்குணர்த்தலுரவோன்மறுத்தல் 
பிரிவுடன்படுத்தல் 

பிரிவுடன்படுதல் 
போக்கல்விலக்கல்புகழ்தறேற்றலென 
வாக்கமர்போக்கின்வகைநாலிரண்டே . 

( கன ) 
அ . உரவோற்கிகுளையுடன் போக்குணர்த்த 

லுரவோன்மறுத்தலவளுடன்படுத்த 
லூரவோனுடன்படலொண்ணுதற்பாங்கி 
வாணுதற்குடன்போக்குணர்த்தல்வாணுத 
னாணழிபிரங்கனவை தீர்பாங்கி 
பொற்பமர்கற்பின் மேம்பாடுபுகழ்த 
லிற்பயிலிறைவியொருப்பட்டெழுதல் 
வெய்யசுரத்தியல்விழுமிதிற்கூறல் 
கையடைகொடுத் தன்மையிருள்விடுத்த 
லருஞ்சுரத்துய்த்தலயர்வறிந்திருத்தன் 
மகிழ்ந்தலர்சூட்டிமனமுவந்துரைத்தல் 
கண்டோரயிர்த்தல்கடத்திடைவிலக்க 
நண்டலைமன்பதியணிந்தமைசாற்றல் 
வண்டிமிர் தாரோன் றன்பதியடைந் தமை 
யுணர்ந்திடவுரைத்தலொன்பதிற்றிரட்டியும் 

புணர்ந்துடன் போகற்குப்பொருந்தியவிரியே.. ( கஅ ) 
முலைவிலையருமை பாங்கி தலைவற்குரைத் துடன்போக்குணர்த்தல் . 
369 


( 32 ) 
உரவோன் மறுத்தல் . 
370 வேலைப்பொருவும்விழியாய்மூலையிருமேருவொரு 

நூலைப்பொருவு நுடங்கிடைதான்மதிநுட்பம்பெற்றே 
மாலைப்பாவுமகிழ்மாறன் வெற்பின்மடந்தைபாற் 
பாலைப்பாப்பிற்பதிப்பதெவ்வா றுபதாம்புயமே . 

(33 ) 
இத்துறைக்குத் திருப்பதிக்கோவையு தா ரணச்செய்யுள் இங்குள்ள பிரதிக 
ளிற் காணப்படவில்லை . வேறுபிரதிகளிலிருந்து கிடைத்தால் எழுதிக்கொள் 
ளும்படி இடம் விடப்பட்டிருக்கிறது . 


அஉ மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் , 
371 

சுடராழியங்கைவலத்தார் து வரைச்சுரும்புறைமா 
னிடராரணங்கெனமேனிகண்டான் கள்ளியீட்டஞ்செய்தே 
படராரழற்கல்லதர்கடப்பான் பொன்னடித்தளிர்பார் 
படராதியங்கவணங்கேவரமுன் படைத்திலனே . 


( 34 ) 


பாங்கி தலைமகற் குடன்போக் குடன்படுத்தல் . 


372 புண்ணியகோடிப்புயலருளாளனைப்போற்றுமன்பர்க் 

கெண்ணியவாறென்றுமின்பமதாந்துன்பமென்பது போன் 
றுண்ணிலவாசைக்கடலகத்தாளுன்னுடனெழுங்கால் 
வெண்ணிலவாம்வெயில்பைந்தடமாங்கடம்வேலவனே . 


( 35 ) 


373 வாவுங்கடும்பரித்தேர்வெயிலோன் வெய்பமண்டழலே 

தூவுங்கடும்பரற்பாலைமன்னாசுடர்தோய்ந்தமண்மேற் 
றாவும்பதாம்புயத்தார் நின்ற நாரணர் தங்குதங்காற் 
காவுங்கழனியுமாநின்னொடேகிலெங்காரிகைக்கே . 


( 36 ) 


உரவோனுடன்படல் , 


374 திடன்கொண்ட செல்வத்தருமாகடல்வண்சிறுபுலியூ 

ரிடன்கொண்டமாதர்வழிப்பகைடாம்வல்லிடும்பையர்பாற் 
கடன் கொண்டவரைக்கண்டார் நெஞ்சுபோன்றழல்கானந்தன்னி 
லுடன் கொண்டுசேறற்கொருப்பட்டதாலென்னுளமென்பதே . ( ) 


பாங்கி தலைவிக் குடன்போக்குணர்த்தல் . 


( 38 ) 


375 நாவற்கனிபுரைமேனிப்பிரானறையூரன் வெற்பிற் 

காவற்றினையுண்டியுண்டதல்லாற்கட்புலங்கது வாக் 
கூவற்றினையுண்டியுண்டில ளோவென்று கூறினன் செஞ் 

சேவற்கொடியுடையானனையானின்பத்தேமொழியே , 
316 வரம்பார்வரிவளையூர்வல்ல வாழப்பன்மால்வரைவாய் 

நிரம்பாமழலை மொழிமடவாள் பானித்தில நூ 
புராம்பாடகஞ்செறிநின்னடிப்போது புயல் பொழியா 
முரம்பார் சாரஞ்செல்வதெவ்வாறெனவுமொழிந்தனரே . 


( 39 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . அ 


வாணுதல் நாணழி பிரங்கல் . 
877 அயனிலவார்சடையானமரேசனருள்கெனமேல் 

வியனில வாழ்வருள்வேங்கடவாணன்றன் வெற்பின்மின்னே 
சயனிலவா நின்றநாணிலவாந்தனுச்சார்பவர்க்கோர் 

பயனிலவாமென்ன வேலைவளாகம்பழித்திடுமே . 
378 பூணுந்துளபப்பிரான்புலியூரன்பொருப்பிலெம்மைப் 

பேணுங்கொழுநர் பிரிந்தவந்நாள்களிற்பீழையதா 
யூணுந்துயிலுந்துறந்ததல்லாலுடன் போதருநா 
ணாணுந்து றக்குமிப்பெண்பிறப்பேமிகநன்று நன்றே . 


( 
40 
) 


( 
41 
) 


பொற்பமர்கற்பின் மேம்பாடு புகழ்தல் . 
379 ஆம்பான்மையகற்ற நூன்மறந்தாலுமருமறையோர் 

தாம்பார்புகழொழுக்கந்தவறாதுயர்சால்பெனவே 
தீம்பாற்கடல் கடைந்தார் திருமூழிச்சிலம்பிற்கற்பின் 

மேம்பாடு நீயெய்தநாணழிந்தாலும்விழுமியதே . 
380 உயிரிற்சிறந்தது நாணந்தநாணினுமுண்மையதாய்ச் 

செயிரற்றகற்புச்சிறந்ததென்றாற்றிகழ்வாளரவத் 
துயில்பெற்றமாயனலங்காரன்மாலிருஞ்சோலைவெற்பின் 
மயில் பெற்ற சாயன்மின்னேயுணராதென்வருந்துவதே . 


( 42 ) 


( 
43 
) 


இற்பயிலிறைவி யொருப்பட்டெழுதல் . 
381 தனைக்கணியார்க்கிரங்குஞ்சடகோபன்றமிழ்மலைநம் 

மனைக்கணியாரலர்மாயாதிபாதினிவான்புனத்தவ் 
வினைக்கணியாரலர்மாய்ந்தது போல்விட்டுநீங்கி நெஞ்சே 
யெனைக்கணியாரெவரேயுடன்போவதினிதெனக்கே . 


( 
44 
) 


சுரத்தியலுரைத்துழித் தலைமகள் சொல்லல் . 


382 


பாவலர்காவலனாங்ருருகூர்நம்பராங்குசன்றே 
மாவலர்மால்வரைப்பேரின்பமாகமணம்பயினங் 
காவலசென்னைப்பொதிந்தெழுகாலைக்கடுஞ்சுரத்தா 
லேவலர்வாள் விழிபாய்துன்பமேதெனக்கெய்துவதே 


( 45 ) 


அச மாறனசப்பொருளும் திருப்பதிக்கோவையும் , 


பாங்கி யடைக்கலங்கொடுத்தல் . 
333 

அடைக்கலந்தன்னிலுடனுண்கநீயென்றழலவிதந் 
தடைக்கலங்காரத்தனுமனையாளலங்காரர்வெற்பா 
வடைக்கலந்தந்து மணமலிநாட்குமணங்கையின்றிங் 

கடைக்கலந்தந்த தடைக்கலமாகவருள்செய்கவே . ( 
384 மன்னாநினையின்றியேயமையாதிவண்மன்னுயிர்யாய் 

தன்னாருயிருமிவளின்றியேதரியாது மண்மே 
னன்னாவலர்புகழ்மாதவனாலிநன்னாட்டெழுநும் 
பின்னானதென்னெஞ்சுமிவ்வாற்றிந்தென்றும்பேணுகவே . ( 47 ) 


( 
46 
) 


( 48 ) 


மையிருள்விடுத்தல் . 
385 கொய்போதவிழ்குழன்மங்கையு நீயுங்கொடுஞ்சுரநின் 

மெய்போல தனிழல்போற்கடந்தேசெல்கமேய்ந்தெழுசூன் 
மைபோனிழல்வண்ணர்வில்லிபுத்தூர் மன்னர்மல்லி நன்னாட் 
டுய்போழ்தினிலும்மைக்கூடுவல்யானுமுளமகிழ்ந்தே . 

தலைமகன் தலைமகளை யருஞ்சுரத்துய்த்தல் . 
386 காமத்தினை முதலாயவெல்லாம்புறங்கண்டவொண்மைச் 

சேமத்தினர்தொழுந்தென்குருகூரன் செழுஞ்சிலம்பிற் 
றாமப்புரிகுழலாய்தடம்போற்கடந்தன்னையும்யாம் 
யாமத்திடைக்கடப்பானினிதாகவெழுந்தருளே . 

அயர்வறிந்திருத்தல் . 
387 

விரதம்பயில் விற்றுவக்கோட்டு மாதவன்வெற்பில்வெய்யோ 
னிரதங்குடகடற்கேவிழும்போதிந்த்ரகோபமென்னப் 
பாதம்பரூரும்பசும்பொழிற்சாரற்கப்பாலைவன்கான் 
சரதம்படர்தலிருந்திளைப்பாறுவந்தாழ் குழலே . 

மகிழ்ந்தலர்சூட்டி மனமுவந்திருத்தல் . 
388 கொங்கைக்களபம் விழிக்கஞ்சனங்குழற்கோதையடிக் 

கங்கைக்குச்செம்பஞ்சணிவளையாழியமைத்துடைய 
நங்கைக்கிருகண்மணிமகிழ்மாறன்றனன்னகர்வாழ் 
மங்கைக்கணியத்தவஞ்செய்தவாவென்மலர்க்கைகளே . 


( 
49 
) 


( 50 ) 


( 51 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . அரு 


கண்டோரயிர்த்தல் . 
389 உருவுந்திருவுக்குலனுமொப்பாருயிரோவியமே 

பொருவும்படிக்கொருபொற்புடையார்புலவோர்பரம 
குருவும்பானுமெனக்குறிப்பான்சடகோபன்வெற்பே 
மருவுஞ்சுரத்தடைந்தார் தம்மையாரென்றுவாழ்த்துவமே . ( 52 ) 


கடத்திடைக்கண்டோர் விலக்கல் . 
390 வருந்தினை சாலமடந்தையொடேயிருள்வந்ததெம்பால் 

விருந்தினையாய்ச்சுரஞ்செல்வதெண்ணாதினிவேலவயாந் 
தருந்தினைமாவும்பசுந்தேனுமூனுஞ்சமைந்ததன்பா 
லருந்தினையாய்வைகறைச்சேறிமாயனனந்தையிலே . 


(53 ) 


கண்டோர் மன்பதியணிமைசாற்றல் . 
391 தோடார்குழலியொடேசுரம்போந்ததுணைவவினிக் 

காடானதின்று முற்றோன்றுவமாறன்கவின்குருகூர்ச் 
சேடாவதாரத்திருப்புளிநீழலுஞ்சீவலவன் 
வீடாதரித்தன்றமைத்தபொன்மேருவிமானமுமே . 


(54 ) 


392 


தலைவன் றன்பதியடைந்தமை தலைவிக்குரைத்தல் . 
காதூர்கயற்கண்களாற்கண்டுவாழ்ககழிதகநம் 
பூதூரதிபன்பதியிது காணிது பொன்வ.குளத் 
தாதார் திருப்புயத்தான்சடகோபன்றமிழ்க்குருகை 
மூதூரிஃதெங்கள்செம்பொன் செய்மாடமுகிணகையே . 


( 55 ) 


உடன்போக்கு முற்றும் . 


உ . வரைந்துகோடல் . 


அக . கண்டுவந்தெதிர்கொளல்கணித்தன ராய்த்தமர் 

கொண்டகம்புகுதல்குழீ இயகொள்கையர் 
கொடுப்பக்கோடலிற்குறித்ததோர்மூன்றாம் 
வடுத்தவிர்வனவாய்வரைந்துகொள்வகையே . 


அசு மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


அஉ , குலனெதிர்கோடல்கொண்டகம்புகுதல் 

கலனணிந்தன ராய்க்கோலங்காண்டல் 
கொணர்ந்தழல்சான்றாய்க்கொடுப்பக்கோடன் 
மணந்தவரணிதனைக்கண்டோர்மகிழ்தல் 
வடமீன்கண்டுமணவறைபுகல்வாழ்த்த 
லருமறைச்சடங்கிற்கமைத்ததருப்பையை 
மருமலர்த்தாசோன்மனத்த்றநகுத 
லாங்கதையிறைவிக்கவன்றெளித்துரைத்தல் 
பாங்குடைப்பாங்கிகையடைபணிப்பதெனொடு 
மன்பார்புகழ்தரவரைந்துகோடலின் விரி 
யொன்பானாகுமுணர்ந்துணர்த்துகிலே . 

(20 ) 
குலனெதிர்கோடல் . 
393 கருவேபயில்பிறவிப்பிணிநீத்தன்பர்காமர் முத்திச் 

சொருபேபெறவைத்தருள்புரிமால்வண்டுவரைவரைத் 
திருவே வருகதிருநெடுமாலொடுஞ்செவ்வியொன்றா 
முருபேவருகவெமர்மாளிகைதழைத்தோங்குதற்கே. ( 56 ) 

கொண்டகம்புகுதல் . 
394 வில்லிற்செறிந்த துணைக்கணை போலமிளிர்புருவம் 

புல்லிச்செறிந்தவிணைவிழியார் புண்டரீகமலர் 
வல்லிக்கிணங்குந்திருமால் கடன் மல்லைமாநகர்த்தம் 
மில்லிற்செறித்தனரேந்திழையாளொடுமேந்தலையே . 

( 57 ) 
கோலங்காண்டல் . 
395 ஞாலங்கண்டானைத்திருவுந்திமேற்கண்டநாதனிந்த்ர 

நீலங்கண்டாலன்ன மேனிப்பிரானின்றவூரனன்பா 
சீலங்கண்டாலுமருள்வானறிவுடன் செம்மலையுங் 
கோலங்கணடாரொருநாழிகைக்காயிரங்கோலங்களே . ( 58 ) 

கொணர்ந்தழல் சான்றாய்க் கொடுப்பக் கோடல் . 
396 தொடுத்தாரணத்தமிழ் பாடியமாறன்றுடரிவெற்பில் 

வடுத்தானனையகண்ணாள்கரத்தாமரைமன்னன்கைம்மே 
லடுத்தார்புனல்பெய்தனல் சான்ற தாய்க்காரணத்தினன்பாற் 
கொடுத்தார் கொடுத்திடக்கொண்டானவனக்கொடியினையே . (59 ) 

( இவை மூன்றுந் துறைகூறிற்று . ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . அஎ 

மணந்தவரணிதனைக் கண்டோர் மகிழ்தல் . 
297 பணக்கோலவாளரவிற்றுயில் கூரும்பராபரன் முற் 

குணக்கோலமாணுருக்கொண்டருண்மாறன் குருகைமன்ன 
நிணக்கோலங்கொண்டவைவேல்விழியாளுடனீங்கள் கொண்ட 
மணக்கோலங்கண்டகண்போற்களிகூருமெம்மன்னுயிரே . ( 60 ) 

மணம்புணர்மன்னனும் மங்கையும் வடமீ 

னிணங்ங்குபுகண்டதை யிகுளைவாழ்த்தல் . 
398 கடமீன்கரடக்களியானைகூறியகண்ணன்வண்மைத் 

திடமீனும்வண்டமிழ்தேர் மகிழ்மாறன் றிருநகர்க்காண் 
வடமீனங்கன்னிக்குமன்னாமணஞ்செய்வாய்ந்தவுண்மைத் 
தடமீனராசியிற்பொன்னென்பதாகுகசந்ததமே . ( 61 ) 

அருமறைச் சடங்கிற்கமைத்த தருப்பையை 

மருமலர்த்தாரோன்மனத்துறநகுதல் . 
399 * பொற்பிற்குரிய திருவுறைமார்பர் பொலிந்து நின்றா 

ரற்பிற்குரியதமிழ் செய்தமாறனணிநகர்மான் 
வெற்பிற்புடைக்குந்தனவேழமானவிலங்கறுத்தா 

கற்பிற்குரியவிப்புல்லோ தடுத்திடைகாப்பது வெ . ( 62 ) 
( இது , களவியலுள் ஒல்காப்பெருமைத் தொல்காப்பியனார் முந்நா 
ளல்லது துணையின்று கழியா எனவும், மறைந்த வொழக்கத் தோரையு 
நாளுந் - துறந்த வொழக்கங் கிழவோற் கில்லை எனவும் கூறிய சூத் 
திரங்கள் நோக்கிக் கற்பியலுள் “ அந்தரத் தெழதிய வெழத்து மான 
வந்த குற்றம் வழிகெட வொழகலும் " என விதித்த பிராயச்சித்தம் . 

குற்றமாவன : பூப்பு நிகழங்காலத்தும் வரையாது களவொழக்க 
நிகழ்த்தலும் , தீய இராசியின் கண்ணும் தீயநாளின் கண்ணும் தீயபோதி 
னும் கூட்டத்தைத் துறவாது நிகழ்த்தலும் இருவர்க்கும் அடைவே தற் 
றம் . ] 
ச்செய்யுளின் முன்னிரண்டடியும் மாறனலங்காரத்தில் , 

பொற்பிற்குரிய திருமால்கரி சொன்னபோழ்தினிலச் 

சொற்பிற்படச்சென்று தவியமாயன் றுவரையின்வாய் " 
என்று காணப்படுகின்றன , 


அஅ மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


ஆங்கதையிறைவிக் கவன்றெளித்துரைத்தல் . 
400 தண்சுடரோன்கந்திருவன் செந்தீயெனச்சாற்றுமவர்க் 

கொண்சுடர் நூல்சொல் கரணத்தினானின்னையுய்த்தனராய் 
வண்புகழ்வாசமகிழலங்காரன்மதிட்குருகூர்ப் 
பண்புடையோருகமூன்றை முந்நாளென்பர்பைந்தொடியே . ( 63 ) 
( இது , " அல்ல றீர வாரீவமொ டளை இச் - சொல்லுறு பொருளின் 
கண்ணும் ” என்னும் கற்பியற்சூத்திரத்தான் வரைந்தகாலத்து மூன்று நாட் 
கூட்டமின்மைக்குக் காரணமென்னென்று தலைவிமனத்துள் நிகழம் 
வருத்தந் தீர வேதஞ் சொல்லுதலுற்றபொருளின்கண்ணுந் தலைவன் 
விளங்கக்கூறல். ) 

பாக்கி கையடைபணித்தல் . 
401 மடைசாய்ந்தொழுகும்புதுப்புனல் பாய்ந்தவரால் கமுகக் 

தொடைசாய்ந்திடப்புடைபாய்குருகூரன்றுடரியின்மா 
னிடைசாய்ந்திடச்செய்தவர் தலைசாய்க்திடையென்னுமதன் 

கடைசாய்ந்திடினுமிகழ்ந்தருளாதருள்காவலனே . (64) 
402 மதலைக்கிரங்கிச்செழும்பால்சுாந்தமணிக்கலசத் 

திதலைக்கதிர்மென்முலைசாய்ந்திடினுந் திசைமுகனா 
முதலைப்பயந்த முதல்காளமேகந்தென்மோகையில் வாழ் 
குதலைக்குயின்மென்மொழியையெள்ளாதருள்கொற்றவனே . () 

வரைந்துகோடல் முற்றும் . 


கூ . கற்பொடுபுணர்ந்த கௌவை . 
அகூ , கற்பொடு புணர்ந்தகௌவையின் வகைதாம் 

பொற்புறுசெவிலிபுலம்புதலுடனே 
நற்றாய்புலம்பனன்மனைமருட்சி 
கண்டோரிரக்கங்கடத்திடைச்செவிலிபின் 
றேடிச்சேறெலொடுதெரிந்ததோரைந்தே . 

1. செவிலிபுலம்பல் . 
அமு , உரன்பயில்பாங்கியொடுசாயுணர்பின்ன 

ரிரங்கலென் போர்க்கெதிரழிந்துமொழிதலுக் 
தனதறிவின்மை தனைநொந்துரைத்தலு 
மனதுவந்தனளாய்த்தெய்வம்வாழ்த்தலும் 
புலந்தொடிச்செவிலிபுலம்பற்குரிய , 


( உக ) 


( 
2. 
) 


மாறன கப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . அக 


( 
66 
) 


( 68 ) 


செவிலி பாங்கியோடு சாவல் . 
403 அறந்தந்தவாய்மைத் திருக்கோவலூர்வருமாயன் வெற்பி 

னிறந்தந்தவாள்விழியாளணியூசலுநீள்கனையு 
மறந்தந்தமாதியகல நினையுமறந்தெமையும் 
புறந்தந்தொளியிழையாயே வணோதமிபோயினளே . ( 

பாங்கி செவிலிக்குணர்த்தல் . 
404 

கைதலைமேல் வைத்து விண்ணோர்தொழுங்கண்ணன்கண்ணபுரத் 
தெய்தலை நாடிக்குறிஞ்சியுற்றாண்முல்லையெய்தியுள்ளூர் 
வைதலையாது செப்பாலையுற்றேமருதத்தொடென்பா 

னெய்தலைத்தந்தொருமன்னன் பின் போ.பின்ணேரிழையே ( 67 ) 
405 மருமலிதாமப்புரிகுழலாளைவரைதற்குண்மைப் 

பொருண்மலிவாய்நமர்பற்றாமையிற்பொன்னனையவன்னே 
யிருண்மலிநள்ளிரவிற்கொடுபோயினனீறிலின்பத் 
தருண்மனுராமன்றலைச்சங்கநாண்மதியத்தண்ணலே . 

செவிலி யிரங்கலென்போர்க் கெதிரழிந்துமொழிதல் . 
406 உளத்தாதரித்தின்னமுதூட்டியொண்மலர்சூட்டியொண்பொற் 

களத்தாரமுத்தவடமணிந்தேகொரிங்கையினிற்சி 
தளத்தாமரைக்கண்ணன் வெள் 

வரைமாயன்றடவரைமேல் 
வளர்த்தார் பெறும் பயனீதோசொலுமின் பமங்கையரே ( 69 ) 
செவிலி தனாதறிவின்மைத்தன்மைநினைந் துரைத்தல் . 
407 மாந்தளிர்மேனியள் வைகுந்தை மாதவன் மால்வரைவாய்க் 

காந்தளம்போதுங்குரவுமென்காவியுங்கைத் துணையாற் 
றோய்ந்தது தானென்னல்வன்சும்போய்த்தண்டுறைமருதஞ் 
சார்ந்துறைவேடு என்ற துள்ளாய்நின்றின் று தளர்நெஞ்சமே . ( ) 

தெய்வம்வாழ்த்தல் . 
408 காவியங்கண்டுயிலாமையென்பாற்றந்து கைகடந்த 

வோவியமீண்டெம் மில்வாழ்வு துவானறையூறும்பைந்தார் 
தூவிநின்றேநிற்பாவுகின்றேனருள் சோலையு நீர் 
வாவியுஞ்சூழ்வண்பரிசாரமாயன் வரைத்தெய்வமே , ( 71 ) 

செவிலிபுலம்பல் மற்றும் , 


க : 0 


( 
72 
) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

2. நற்றப் புலம்பல் . 
அடு , அறனறி செவிலியறத்தொடுநின் றபின் 

சேடி தன்னொடுஞ்சேடியர் தம்மொடு 
மயலார் தம்மொடும்பயிலிடந்தன்னொடும் 
புரிகுழனற்றாய் புலம்பற்குரியள் . 

( 2 ) 
செவிலி நற்றாய்க் கறத்தொடுநிற்றல் . 
409 பொறியார்வரிவண்டுலா மகிழ்மாறன்பொதியவெற்பிற் 

சிறியாள் பெரிய முலை விலைக்காவனதேர்ந்தெமர்பா 
னெறியானளிப்பவரைவெதிராமையினீத்தெமையிங் 

கறியாதவண்ணல்பின்னே சுரம்போயினளாயிழையே . 
410 ஆரயலார் தந்தைதானயல னென்பதன்றியன்னை 

மாரயலாரென்பதும் புதிதாக்கி மலர்க்குழலாய் 
போரகலாதவைவேலன் பின்னே சுரம்போயினணன் 
னீரகலாநின்றவூர்நின்றமால்வெற்பினேரிழையே . ( 73 ) 

நற்றாய் பாங்கியொடுபுலம்பல் . 
411 அஞ்சுகம் பெற்றவரவணையானரங்கேசன் வெற்பி 

லஞ்சுகமன்னையெங்கேயவ்வைமீரன்னுமவ்வுரைகேட் 
டஞ்சுகம்பஞ்செயெனையறியா தழல்வன்பாலத் 
தஞ்சுகமாதையுடன் போக்கமைத்ததென்னாயிழையே . 

நற்றாய் பாங்கியர் தம்மொடு புலம்பல் , 
412 ஏகம்பயிலுமுயிர்பரகாயத்தியங்குவபோன் 

றாகம்பயினும்மையுமகன்றாள் கொல்லருமறையின் 
பாகப்பயிலுந்தமிழ்ம றன்வெற்பயற்பாலையினு 
மோகம்பயின் றொருகாளை பின் போனவென் மொய்குழலே . ( 75 ) 

நற்றாய் அயலார்தம்மொடுபுலம்பல் , 
413 பெண்பேற்றிலமென்பதுந்துன்பமாய்ப் பெற்றவர் பிரிந்தாற் 

கண்டுபற்றவர்வண்டலாடிடங்காண்டொறுங்காமர் செவ்விப் 
பண்பெற்றசேந்தமிழ்தேர்மாறன் வெற்பிற்பயின் றகொஞ்சம் 
புண்பெற்றிடுழேன் பவாற்ரெடரலதினிப்பூவையரே , 


( 
74 
) 


( 
16 
) 


மாறனகப்பொருளும் இருப்பதிக்கோவையும். 


பயிலிடந்தன்னொடு புலம்பல் . 
414 சினையுந்தழையுந்துணரும்பைங்காயுஞ்செழுங்கனியு 

முனையிங்ககன் றிலவூசலுள்ளாளிங்கொழிந்ததென்றால் 
வனையுந்திருமகிழ்மாறனெங்கோன் வெற்பின்மா மதிமேற் 
புனையும்பொழிற்கமுகேயுனக்கேனிப்பொலிவழிவே 

நற்றய்புலம்பன் மற்றும் . 


177 ) 


3. நற்றய்மருட்சி . 
அசு . புரந்தநிமித்தம்போற்றலுஞ்சுடரோ 

டிரந்து கொண்டேத்தலுமிரும்பரல்பரந்த 
சுரந்தணிவித்தலுந்துடியிடைமென்மைத் 
தன்மையுமிளமையுந்தணத்தலிலச்சமு 
முன்னியிரங்கலோடொருவகையாறு 
மன்னியாற்றாய்மருட்சிக்குரிய . 


( உச ) 


( 78 ) 


நிமித்தம் போற்றல் . 
415 வாக்கைப்புரந்தென்னைவாழ்வித்தமாறனைவாழ்த்தலர் தாம் 

போக்கைப்பயில்சுரம்போனவென்மாதும்புரவலனு 
மாக்கைக்கொருதுன்பமெய்தாது மீண்டதருளுகினீ 
காக்கைக் குலமென்பதுண்மையதாகுங்கருங்கொடியே . 

சுடரோடிரந்துகொண்டேத்தல் . 
416 கூரறிவாளர்தொழுஞ்சொக்கநாரணர்கோட்டிவெற்பிற் 

காரறியாச்சுரஞ்சென்றவென் பேதைகமலமுகம் 
வேரறியாத்தண்ணளியருள்போற்றுதும்வெய்யவநிற் 
பேரறிவாளபலரியென்றோ தும்பெயர் தகவே . 

சுரந்தணிவித்தல் . 
417 கான்மல்குகோதைக்குவண்குருகூரனன்காவணமாம் 

வான்மல்குபொங்கர்த்திருப்புளிநீழலின்வாழியரோ 
வேன்மல்குவைந்நுதி வெண்பால்யாவும் வியன் பொருநைத் 
தேன்மல்குமல்லிகைமென்முசையாகுகசீறடிக்கே . 


( 79 ) 


( 30 ) 


( 
81 
) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

நற்றாய் தன்மகண்மென்மைத்தன்மைக் கிரங்கல் . 
418 பாமேச்சுரவிண்ணகரெம்பிரான்மலர்பற்றியகை 

சிரமேற்கொளவன்பர்போற்றியமால்வெற்பிற்சேயிழையா 
ளாமேற்பதித்தன்னகற்காஞ்சென்றதெவ்வாறு பரி 
புரமேற்புனைகிண்கிணிவீரிடுமலர்ப்பொன்னடியே . ( 

நற்றாய் தலைவியிளமைத்தன்மைக் குளமெலிந்திரங்கல் . 
419 முத்திற்புனைந்தகழங்காடலுமும்பர்மொய்கொள் விதா 

னத்திற்புனைந்தகவுரியின் வாய்த்தங்கவாங்கதையே 
கத்தித்தருகவெனும்பேதையெங்கன் கடந்ததன்பர் 
பத்திக்கருள்புரிமால்பாடகத்தயற்பாலையையே . 

( 82 ) 
அச்சத்தன்மைக் கச்சமுற் றிரங்கல் . 
420 வில்வேடர் வேட்டைக்கொதுங்கியவேழம் விறற்புலியின் 

பல்வேடங்கண்டிடித்தேங்கிய சாலைப்பரந்தெமர்தாம் 
வல்வேடங்கொண்டுபின்செல்வதென்றேங்குங்கொன்மங்கைகொண்ட 

கல்வேடந்தீர்த்தருள்வேங்கட மால்வெற்பிற்காரிகையே . (83 ) 
421 வெட்சியுள்ளார்கவரானிரை மீட்டலைமேற்கொண்டந்தக் 

கட்சியுள்ளாக்குங்கரந்தையர்நோக்குங்கடுந்து டிகேட் 
இட்சிதையாநிற்குமேயுயிர்ப்பேடையையோடையன்னப் 
புட்சிறையாலணை புட்குழியான் வெற்பிற்பூங்கொடியே . 

நற்றய் மருட்சி மற்றும் . 


4. கண்டோரிரங்கல் . 


அஎ , ஒண்டொடி தாயுடனுழையரிரங்கக் 
கண்டோரிரங்கு தல்கண்டோரிரங்கல் . 

( உரு ) 
422 அருமாமணிபெற்றவர்விலைகோடற்கறிவுடையோர் 

வருமாதரவொடுவிற்பதல்லாற்சொன்மணியைவிண்ணோர் 
பெருமான்வரப்பெற்றருண்மாறன் வெற்பினிற்பெண்ணெனச்சா 
ரொருமாமணியைப் பிறரோ கொடுத்தின்புறுமவரே . ( 35 ) 


மாறனகப் பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


423 நித்திலப்பந்தம்மனை கழங்காடலுநீத்து மென்பூங் 

கொத்தலர்சோலைக்குருகைப்பிரான் சடகோபன்வெற்பிற் 
கைத்தலப்பிள்ளையுங்கிள்ளையும்பூவையுங்கண்ணின்றியே 
வைத் துடன்போயதற்காற்றுவரோவன்னைமார்களுமே . 

கண்டோரிரக்கம் முற்றும் . 


( 86 ) 


5. செவிலிபின் றேடிச் சென்று மீடல் . 


அஅ . நற்றாய் தன்னைத்தேற்றலுங்கற்றறி 

முக்கோற்பகவரை முன்னிவினாதலுந் 
தக்கோரே துச்சால்புறச்சாற்றலு 
மெயிற்றியைக்கடத்திடையெதிர்ந்து புலம்பலு 
மொள்ளியகுரவினையெள்ளுபுபுலம்பலுங் 
கள்ளியம்புரவுடனுள்ளியுசாவலுஞ் 
சுவடுகண்டிரங்கலுந்தோய்ந்துடன் வருவோர்க் 
கண்டுகேட்டலுமவர்கருத்துறத்தெளித்தலுங் 
காண்டகுபுதல்வியைக்காணாதிடைதலு 
மீண்டவள் செல்வனுஞ்செல்வியும் வியனக 
ராண்டமைந்தனரெனவாராய்ந்துரைத்தலுங் 
கவினுறவிருவருக்கடவுட்பராவலொடு 
புவி புகழ்புலவர்புணர்த்தமுந்நான்குஞ் 
செவிலிபின்றேடிச்சென்று மீள் விரியே . 


நற்றாய் தன்னைத் தேற்றல் . 
424 மருத்திகழ் சோலைவடமதுராபுரிமாதவன்மேற் 

பெருத்துளநட்புடைத்தம்முன்னென்பான் பெலங்கூர்பெலத்தாற் 
றிருத்தியதேசமுமப்பாலுஞ்சென்று திருவினையான் 
கருத்து றநாடித்தருவனையாகொள்கனங்குழையே . 

( 37 ) 
முக்கோற்பகவரை முன்னிவினாதல் 
425 முத்தாரணியோடு முப்பாலள விட்டமும்மைச்செங்கோல் 

கைத்தாமரைவலத்தேந்தந்தகணீர்வரக்கண்டதுண்டோ 
மெய்பத்தாரணிபுகழ்வேங்கடமால்வெற்பின் மிக்கசெவ்வே 
ளொத்தானொருவனுமொத்தாரில்லாதவொருத்தியுமே . ( 83 ) 


ச 


பறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


தக்கோ ரேதுச் சால்புறச்சாற்றல் . 
426 எழுத்தாற்சனித்தபதப்பொருளால்வருமின்பங்கல்வி 

பழுத்தாதரித்தவர்துய்ப்பதல்லாற்பண்டு காரணமாய் 
முழுத்தாதரித்தவை துய்த்த துண்டோதிருமூழியில்யாம் 
வழுத்தார முதப்பன்வாழ்வெற்பினீயென்கொல்வந்ததுவே . ( 89 ) 

எயிற்றியைக் கடத்திடையெதிர்ந்து புலம்பல் . 
421 எயிற்றியர் செல்வக்குலக்கொழுந்தேமணியெவ்வுழியுங் 

குயிற்றியமாடத்திருக்குருகூர்ச்சடகோபன்வெற்பின் 
மயிற்றிரள்வந்தணு காப்பரற்கானிலென்மஞ்ஞையின்பம் 
பயிற்றியவேலனுடன்போன தாசைபகருகவே . 

( 90 ) 
ஒள்ளிய குரவினை யெள்ளுபு புலம்பல் . 
428 குரவேகவாம்பரித்தேரைவர் பாகன் செங்குன்றயலங் 

குரவேய்முளிந்தகொடுஞ்சுரத்தேகொற்றவனொடுநல் 
குரவேகளையெங்குலக்கொடியேகக்கொம்பேற்றங்கொண்டுங் 
குரவேதடுத்திலை தாபரமாகுங்கொடியையன்றே 

( 91 ) 
கள்ளியம்புரவுட னுள்ளியுசாவல் . 
429 நற்வேகமழ்பொழினாவாய்வருமப்பனன் கிரிப்பற் 

ற்றவே பிரிந்தழற்கான் மதியாதயலோனெனவாழ் 
மறவேலவன் பின்னிருளிடைப்போங்கள்ளி வந்தெதிர்ந்தாற் 
புறவே தடுத்திலையைகள்ளியோடன்புபூண்டிருந்தே . ( 92 ) 

சுவடுகண்டிரங்கல் . 
430 கலைமான் சுவடுவைதாமரைகாட்டவன்காற் சுவட்டோ 

டலைமான் புணர்தென்னரங்கேசனம்பொற்கிரிக்கயற்கைம் 
மலைமான்சுவட்டயல்வேடன் சுவடவைமாமனன்பா ர் 

சிலைமான் சுவடிவையாமிவையாமத் திருவடியே . ( 9 ) 
431 கடிச்சுவட்டேற்றளிதோய்கடம்பாய்வன்களிறனையா 

னடிச்சுவடீங்கிவையாங்கவைதாமரங்கேசன் வெற்பிற் 
றொடிச்சுவடேற்றகைத்தாமரைவீசிச்சுரத்துணைபோம் 
பிடிச்சு வடாம்பின்பிடித்தெவனோவந்தும்பெற்றது வே , ( 94 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும். 
432 படர்வேலை ஞாலம் புகழ்பார்த்தன் பள்ளிப்பானையெண்ணா 

ரிடர் வேலையெய்துஞ்சுரத்தெழுமான் பின் பெழுமறவர் 
தொடர்வேலைவைத்தசுவடதுதோன்றல்சுவடு து போ 
ரடர்வேலவன் பின்றொடர்தெய்வயானையடியிது வே . ( 95 ) 

தோய்ந்துடன் வருவோர்க்கண்டு கேட்டல் . 
433 நடனாகணைக்கண்டுயின் மாயனாங்கையை நாடலர்போற் 

கடநாகமத்தியுந்தோலுமதாங்கனற்கானின் முத்த 
வடநாகிள முலைமங்கையும் வேலனும் வாழ்ந்து மைப்போற் 

றிடனாகநேர்வரக்கண்டதுண்டாமெனிற்செப்புகவே . (96 ) 
434 இறையுந்திருவுந்திரும்பினராமென் றிறைதனக்கு 

மறையும்படி துணிவேற்கணங்கே நும்வடிவமன்றென் 
மறையுந்திறத்து ணர்ந்தேனெங்கண்மாலரங்கத்து மைப்போன் 
றுறைகின்றவர்சுரத்தெய்தினராகிலுரைசெய்யுமே . (97 ) 

கலந்துடன் வருவோர் கருத்துறத்தெளித்தல் . 
435 செய்யாளுமாலுந்திருப்பாற்கடலுட்சிறந்த துயில் 

பொய்யா துலகில்வெளிவந்துள்ளார்சுரம்போயிதன் முன் 
மெய்யாமெனவும்பர்கோனெம்பிரான்றிருமெய்யத்துள்ளா 
யெய்யா தடைந்தணங்கேசெம் பொன்மாளிகையெய்துவரே , ( 98 ) 

புதல்வியைக் காணாதிடைதல் . 
436 படத்திடையேகண்டுயில் பார்த்தசாரதிபார்த்தன்பள்ளித் 

தடத்திடைவெற்பினும்பூஞ்சோலையினுநற்றாயர்வைகு 
மிடத்தினுமேழையைக்காணாதழுதகண்ணீரமில்லாக் 
கடத்தினுங்காணாப்பெறாதிரண்டாற்றினைக்கண்டனவே . ( 99 ) 
மீண்டவள் செல்வனும் செல்வியும் வியனக 

ராண்டமைந்தனரென வாராய்ந்துரைத்தல் . 
437 வெற்புடையானும்விரிஞ்சலும்போற் றம்விமலன்ன்பர்க் 

கற்புடையான்மக்கைவாணளெங்கோன் வேற்பில யிழைாங் 
கற்புடையாளுங்க நிர்வேல னுருக்கைகண்மணியாம் 
போற்புடையான் குருகூர்ச்செம்பொன்மாடம்புகுந்தனரே. ( 100 ) 


கூசு மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


433 


வாந்துறந்தார்க்கருள்கூர்மங்கைவாணன்வரையினிலென் 
கரந்து றந்தாளும்வைவேற்கடுங்காளையுங்காதனிரந் 
தரந்துறந்தாரென்னுமுக்கோற்பகவர்பொற்றாள் பணிந்தே 
சுரந் துறந்தாழ்புனலூரடைந்தார்மென்சுரிகுழலே . ( 101 ) 

கவினுற விருவருங் கடவுட்பராவல் . 
ஏவற்கடவுளருள்ளாகியதன்றியெவ்வுயிர்க்குங் 
காவற்கடவுளெதுமங்கைவாணன் கனவரைவாழ் 
சேவற்கொடியுடையோய் நிற்பராவுதுஞ்செல்வனுமென் 
பூவற்கமேவுங்குழலாளுமெம்மிற்புகுவதற்கே . 

( 102 ) 


439 


செவிலி பின்றேடிச் சென்று மீடன் முற்றும் . 


அக . பொற்புடைத்தாகப்புகன் றமூவொன்பதுங் 

கற்பொடு புணர்ந்தகவ்வையின் விரியே , 


( உஎ ) 


கற்பொபுேணர்ந்தகவ்வை மற்றும் , 


மீட்சி , 


உடன்கொடுபோயவுரவோன் றன்மனை 
மடந்ளை 

தையை வரைதல்வரையாதவண்மனை 
மீண்டுவரை தன் முன் வேள்வி செய்ததனை 
யாண்டகையுணர்த்தெனவறிவுடைப்பாங்கி 
பூண்டுணர்த்தினனெனல் பொன்னகரடைந்தபின் 
மீண்டவளுடனுறன் மீட்சிநால்வகைத்தே . 


( உ அ ) 


கக . 


இறைவனைப்பயந்தவளெமரில்வரைந்தமை 
இறைவிநற்றாயு றவெய்தவணென் றலு 
மிறைவியூர்சார்ந்தமையிறைவன் சாற்றலும் 
தலைவிமுன்செல்வோர் தம்மொடு 

தன்வா 
விருளையர்க்குணர்த்திவிடுத்தலுமிகுளையர்க் 
காங்கவருணர்த்தலும்பாக்கியருணர்ந்து 
நற்றாய்க்குணர்த்தலுாற்றாயுணர்ந்தவ 
னுளங்கொள்வேலனைவினாதலுமெனவுடன் 
விளம்பிருமூன் ஜரீட்சியின் விரியே, 


( 
2 
) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . கஎ 
இறைவனைப்பயந்தவ ளெமரில்வரைந்தமை 
யிறைவி நற்றாயுற வெய்தவ ணென்றல் . 


440 


கழுவா மணியையென் கண்மணியேகரணங்கள் சற்றும் 
வழுவாதெமரில் வரைந்தமைநாடி மடந்தைநற்றாய் 
தழுவாதரவுறுவான்மங்கைவாணன்றடஞ்சிலம்பிற் 
கெழுவாயுடன் கொண்டிது வேமரபிற்கியல்பென்பதே . 


(103 ) 


இறைவியூர்சார்ந்தமை யிறைவன்சாற்றல் . 


411 


நீங்காதபாங்கியுஞ்சேனையு நீங்க நியமித்தெம்மில் 
யாங்காணத்தெய்வமிடைநின்று கூட்டியதிப்பொழிலப் 
பாங்கார்பதிகுருகூர்மகிழ்மாறன்பைம் பொற்றுடரித் 
தேங்காவியுண்கண்மின்னேயெமர்வாழுந்திருநகரே . 


( 104 ) 


தலைவி முன்செல்வோர் தம்மொடு தன்வரல் 

பாங்கியர்க்குணர்த்திவிடுத்தல் . 


442 ஏங்கித்தனித்தெவன் செய்தனரோவென்றிரங்கிநிற்கும் 

பாங்கிற்கியாமிங்குமீண்டதெல்லாமறைப்பாடனுட்பத் 
தாங்கித்தமிழ் செய்ததென்குருகூரன்றமிழ்மலயத் 
தோங்கிப்படர்ந்தந்தணீர்மறவாமலுரைசெய்யுமே . 


( 105 ) 


இதளையர்க் காங்கவருணர்த்தல் . 


443 செழுந்தா மரையன்னவாண்முகத்தீர்விண்ணிற்றேவரெல்லாங் 

தொழுந்தாளிணைக்குருகூர்ச்சடகோபன்றுடரிவெற்பிற் 
கெழுங்காதலன் பின்வரக்கண்டன நுமதின்னுயிராங் 
கொழுங்கார்முகிலளகப்பிறைவாணுதற்கோதையையே . ( 106 ) 


பாங்கியருணர்ந்து நற்றாய்க்குணர்த்தல் . 
444 சுரும்பினசோதிமத்தாருழைத்தோன்றச்சுடரினந்தா 

மரும்பினசோதித்திருவுருவாமரங்கேசனன்பால் 
விரும்பினராயுடன் போனநங்கோதையும் வேலவனும் 
திரும்பினராயெழர் சி றாரணுகினர்தேமொழியே , 


( 107 ) 


சுஅ மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் , 

நற்றாய் தலைமகனுளங்கொள வேலனொவிேனாதல் . 
445 சுரும்பிமிர்வாசத்திருமகிழ்மாறன்றுடரியிற்கோங் 

கரும்பியல்பூண்முலையாளுடன் மீண்டருளண்ணலெங்கள் 
கரும்பினையெம்மனைக்கேயுய்க்குமோதன் கடிமனைக்கே 
விரும்பியவாறுய்க்குமோவேலனேயுரைமெய்புரிந்தே . 

மீட்சி மற்றும் , 


( 108 ) 


( தன்மனை வரை தல் .] 


கஉ , கவினுடைநற்றாய்கடி நிகழ்த்தற்குச் 

செவிலியைவினாதலுஞ்செவிலிக்கிகுளை 
வரைவு நிகழ்ந்தவாய்மையுணர்த்தலும் 
புரைதீர்செவிலிபொற்பாற்றாய்க்குத் 
திருமணநடந்தசெவ்வியுணர்த்தலு 
மிருவருந்தலைவியிற்செலவிறைவன் 
யான் வரைந்தமைநுமர்க்கியம்பெனவிகுளை 
தானது முன்னர்ச்சாற்றியதுணர்த்தலு 
மென்னவரன்முறையியம்பியவைந்து 
மன்னன் றன்மனைவரைந்ததன் விரியே . 


( ko ) 


கவினுடை நற்றாய் கடிநிகழ்த்தற்குச் செவிலியை வினாதல் . 
446 திணிமாடகத்தொடையாழ்மொழியாய்விண்ணிற்றிங்களைத்தோய் 

மணிமாடக்கோயில்வருந்திருமால்வெற்பில்வாணுதற்செம் 
மணிமாளிகையில்வது வைசெய்வீரென்றறை துந்தெவ்வைத் 
தணிமாரதவடிவேற்காளையைப் பெற்றதாயொடுமே . ( 109 ) 

செவிலிக் கிகளை வரைவு நிகழ்ந்த வாய்மையுணர்த்தல் . 
447 காதாந்தீர்த்தென்னையாட்கொண்டமால்கடிகைச்சிலம்பின் 

மாதரவாவுமதிமுகத்தோகையை மன்னன் றன்னூ 
ராதரவாகமணம்புணர்ந்தானென்பதன்னையென்பாற் 
வாதான் பாயிது சோபனழா மெனச்சொல்லினரே , 

( 110 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


வரைந்தமை செவிலி நற்றாய்க்குணர்த்தல் . 
448 விரிந்தாழ்பொருதைத்து றைக்குருகூரன் மெய்வேதமுற்றத் 

தெரிந்தாயிரந்தமிழ் செய்தபிரான் வெற்பிற்றேனைக்கொண்டு 
பிரிந்தான்றமர் நல்கவே மறையோர் விதிபெற்றிமணம் 
புரிந்தானினியிங்கடைவரென்றார் தமர் பொற்றொடியே . 

( 111 ) 


449 


இருவருந் தலைவியிற் செல் விறைவன் 
யான்வரைந்தமை நுமர்க்கியம்புக வென்றல் . 
பாய்மா நடாத்தைவர்தூது வனாமெனப்பண்டுசென்ற 
கோமானையேத்தும்பிரான்சடகோபன்குருகைவெற்பிற் 
பூமாதினைவரைந்தென்புன லூருறைபொற்பினை நூர் 
தாய்மார் தமக்கணங்கேமறவாதினிச்சாற்றுகவே . 


( 112 ) 


பாங்கி தானது முன்னர்ச் சாற்றின னென்றல் . 
450 பொன்னாழியங்கைப்பொலிந்து நின்றார்பதம்போற்றும்மண்மே 

னன்னாவலர்தம்பிரான் குருகூரனற்றாள் பரவு 
மன்னாசெந்தேனின் மணம்புணர்வாய்மைமதித்துணர்த்து 
முன்னாதரித்துரைத்தேனன்னைமார்க்கு முழுவதுமே . ( 113 ) 


கக.. 


உரைத்தவற்றினுண்முதலொழிந்தநான்கும் 
வரைத்திருமகளைமன்னவனுடன் கொண்டுபோய் 
வரைந்து மீளவருதற்குமுரித்தே. 


( 
ஙக 
) 


. 


( தன்மனைவரைதல் முற்றும் .] 


(உடன்போக்கிடையீடு . ) 
கூச . செல்வறிவுறுத்தல்வரவறிவுறுத்த 

லிடந்தனினீக்கமிரக்கமொடுமீட்சியென் 
றுடன்போக்கிடையீடொருநால்வகைத்தே . 
இன்புறத்தலைமகளிகுளையர் தமக்குத் 
தன்செலவுணர்த்திவிடுத்தலுந்தகைசா 
னற்றாய்க்குணர்த்திவிடுத்தலுநற்றாய்க் 


( ங உ ) 


க 00 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


கந்தணருணர்த்தலுமாயிழைநற்றா 
யறத்தொடுநிற்றலிற்றமர்பின் சேறலைச் 
சிறப்புடைச்சேயிழைசெம்மற்குணர்த்தலும் 
தலைமகன் றலைமகடனைவிடுத்தகறலுந் 
தமருடன் செல்பவளவன்புறநோக்கிக் 
கவன்றாற்றலுமெனக்கழறுமூவிரண்டு 
மீண்டுடன்போக்கிடையீட்டு விரியே . 


(கூ கூ .) 


இன்புறத்தலைமக ளிகுளையர் தமக்குத் 

தன்செலவுணர்த்திவிடுத்தல் . 
451 சாத்தாலாக்கனிருபது தோளைத்தலையுடன் கொய் 

வரத்தானைப்போற்றும்பிரான் மகிழ்மாறன்மதிட்குருகூர்க் 
கரத்தாடல்வேற்களியானை பின்னே குமென் காட்சியெல்லாஞ் 
சுரத்தாற்றிடைச்செல்லுவீர்சொல்லுவீர் துணைத்தோகையர்க்கே . 


452 


தலைமகள் தன்செலவு நற்றாய்க்குணர்த்தி விடுத்தல் . 
பொன்னைப்புவிமகளைப்புணர்மார்பிற்பொதுவர்குலப் 
பின்னைத்திருவைப்புணர்நெடுமாயன்பிரிதியில் வாழ் 
மன்னைத்துணைக்கொண்டுபொற்றேரில்யான் செல்லும் வாய்மைபெற்ற 
வன்னைக்குவந்தந்தணீர்மறவாமலருள்செய்யுமே . ( 115 ) 


453 எல்லியிற்கா தலன்பின்றொடர்வேனிவிளங்கிளியைப் 

புல்லியின்பாலருத்தென்றுரையாததைப்போதமுற்றீர் 
வில்லிபுத்தூருறைவார்வெற்பில் வாழென்விழித்துணைக்குஞ் 
சொல்லியிப்பான்மல்லிநாடுற்றவாய்மையுஞ்சொல்லுகவே . ( 116 ) 

நற்றாய்க் கந்தணர்மொழிதல் . 


454 தெளிக்குந்தமிழ்க்குருகூர்மாறன் செம்பொற்சிலம்பிலொண்மை 

யளிக்குநுமது குலக்கொழுந்தாம்பொன்னையன்னைகண்ணாற் 
களிக்கும்படியொருகாளைபின்னே செலக்கண்டனங்கார் 
துளிக்குந்திவலையறியாக்கவலைச்சுரங்கடந்தே ( 117 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . க 0 க 

ஆயிழைநற்றாயறத்தொடுநிற்றலிற் 

றமர்பின்சேறலைத் தலைவற்குணர்த்தல் . 
455 வேற்றானைவன்கொடித்தேர்த்தானைவாம்பரிவேழமிரு 

பாற்றானையாய்கள்ளிடைக்குலவேந்தர்பரசமய 
மாற்றானை கட்கொருசிங்கமதரமகிழ்மாறன் வெற்பி 
னீற்றானைப்போன்றண்ணலேமருங்கூரினிரைத்தனரே . ( 118 ) 

தலைமகன் றலைமகடனைவிடுத்தகறல் . 
456 வம்பமர் பூண்முலையாய்வருந்தேன்மறவேந்தர்வந்தா 

லிம்பரின் மண்ணவராக்குவன்யானுமரேலிகலே 
னம்பெருமாள் கிரிபோற்கரிவாம்பரிநண்ணினவேற் 
றும்பியுங்கிள்ளையுமாய்ப்பறந்தோடத் துரத்துவனே . ( 119 ) 


ன 


தமருடன் செல்பவளவன் புற நோக்கிக் கவன்றாற்றல் . 
457 அறங்காட்டியதிருமாலாலிநாடனணிவரைவாய் 

மறங்காட்டெமர்வரமன்னன்றிண்டேர்வயமாத்தனது 
புறங்காட்டலும்புறங்காட்டினராலப்புரவிநின்று 
நிறங்காட்டுமேற்கறங்காட்டலதாமவர்நெஞ்சமுமே . 

( உடன்போக்கிடையீடு மற்றும் ]. 


( 120 ) 


தன்னூர் தன்மனைவரைபவை தவிரிடை 
மன்னூரனுடைத்தாய்மறையோர் முதல்வரை 
முன்னிட்டருங்கலமுறை முறைவழங்குபு 
வரைதற்குரியமாண்பு : தென்ப , 

( ந.ச ) 
அவ்வாறு வரைந்துகொண்டுழிக் கண்டோர் மகிழ்ந்துகூறல் . 
458 விண்ணாதரித்தெழுபாற்கடலான்றிரைமீது வந்த 

பெண்ணாரமுதைமணம்புணர்ந்தானென்னும் பெற்றியல்லான் 
மண்ணாதரித்தநாரென்பதென்மகிழ்மாறன்வெற்பி 
லண்ணாந்தெழுந்த துணை முலையாளொடாசனையே . ( 121 ) 

வரைவியன் முற்றும் . 


கற்பியல் . 


கஎ . 


கற்பெனப்படுவதுகற்பினை வழுவாது 
தற்கொண்டானையுந்தன்னையும் பேணி 
யில்லறத்தொழுகுமில்லறக்கிழத்தி 
நல்லறத்தவர்மதிநன்மாண்பதெனொடு 
மகிழ்ச்சியுமூடலுமூடலுணர்த்தலு 
மிகழ்ச்சியில் பிரிவுடன்பிறவுமியன்ற 
புகழ்ச்சியினெய்தியிற்பொருந்துவதாகும் . 


( கற்பிற்குரிய கிளவித்தொகை .) 
கஅ . பெருகுமில்வாழ்க்கைபரத்தையிற்பிரிதல் 

செருவினுக்குற்றுழிச்செல்வதுடனே 
பொருவில்புரத்தலிற்பொருள் வயிற்பிரித 
அதிற்பிரிதல்சுருதிமுதலிய 
வோதப்பிரிதலோடோரேழென்ப 
கிளந்தகற்பிற்கிளவித்தொகையே . 


( 
உ 
) 


க 00 . 


க . இல்வாழ்க்கை . 
இறைவன் மகிழ்ச்சியிறைமகண்மகிழ்ச்சி 
நிறைபயில் செவிலிநீதியின்மகிழ்ச்சியென் 
றியம்பியநால்வகைத்தில்வாழ்க்கையே . 

(ங ) 
இறைவனிறைவிமுன் பிகுளையைப்புகழ்தலு 
மிறைவனையிகுளையின் புற்று வாழ்த்தலும் 
வரையுந்துணையும் வருந்தாதிருந்தமை 
யுரையென்றிகுளையொண்ணு தலைவினாதலு 
மொண்ணுதலுணர்த்தலுமண்ணலைப்பாங்கி 
மடந்தையை வரையுநாளளவுந்திடன்பெற 
வாற்றிய நிலைமையதனைவினாதலுந் 

திருமனைவந்தசெவிலிக்கிகளை 
* செவிலிநீதியின்மகிழ்ச்சி என்பது ‘ செவிலிசிலதியின்மகிழ்ச்சி என்று 
அல்லது செவிலிசேடியின்மகிழ்ச்சி என்று இருக்கவேண்டும் என்று தோன்று 


கிறது . 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . காக 


யிருவான்புமெழில்பெறவுணர்த்தலு 
நயந்தவில்வாழ்க்கைநன்கியம்பலுநன்னுதற் 
பயந்தநற்றாய்க்கவள் சென் றதைப்பகர்தலு 
மென்னுமையிரண்டு இல்வாழ்க்கைவிரியே . 


( 
ச 
) 


( 
1 
) 


தலைவன் தலைவிமுன் பாங்கியைப்புகழ்தல் . 
459 வடியுண்கயற்கணிகுளையின்றாய்விடின்மாதவன் பூங் 

கொடியின் புறுபுயல் வண்டமிழ்க்கூடலுட்கோதறு நூல் 
படியின்புறச்சொன்னயாழோர் மணமென்படும்பினை நங் 
குடியுக்குலனுமொழுக்குமென்னாமின்சொற்கோகிலமே . 

இறைவனை யிகுளை யின்புற்றுவாழ்த்தல் . 
460 வீழ்நாள் படாமை வசிட்டனென்பான்வடமீனோடொன்றாய் 

வாழ்நாளெனமின்னைவாழ்வித்த நீபுன்மனக்கவலைப் 
பாழ்நாளுறாதரங்கேசனைப்போற்றுமெய்ப்பத்தரைப்போ 

லூழ்நாடியேவல் செய்வேனையென்னோபுகழ்ந்தோதுவதே . 
பாங்கி தலைவியை வரையுநாளளவும் வருந்தாதிருந்தமை வினாதல் . 
461 இரையுந்திரைத்திருப்பாற்கடனாதனினியவுள்ளங் 

கரையும்படி செந்தமிழ் செய்தமாறன்கனவரைவாய் 
நிரையுண்குவளை விழியாரலரினை நீபெருமான் 
வசையுந்துணையும் பொறுத்ததெவ்வா றின்பவாணுதலே . ( 3 ) 

தலைமகள் வருந்தாதிருந்த காரணங் கூறல் . 
462 கார்தோய்ந்தவார்குழலாய்காரிமாறன்கமழ்வகுளத் 

தார்தோய்ந்தமார்பன் வழுதிநன்னாடர் தணந்தளித்த 
சூர்தோய்ந்த காதலெனுமாதவத்தைத்துரந்தது தண் 
ணீர்தோய்ந்தபாதவமாகியிச்சேரி நிகழ்த்தலரே . 

( 4 ) 
பாங்கி தலைவனை வரையுநாளளவும் வருந்தாதிருந்தமை வினாதல் . 
163 தொத்தார் பொழிற்குருகூர்மகிழ்மாறன்றுடரியில்வான் 

முத்தார்மதமலைக்கோ டொருதோளுழமுத்தநிரைக் 
கொத்தார் முகின் முலைக்கோபொருதோளுழக்கூடியமோ 
கத்தாய்வரையுந் துணையுமெவ்வாறிருந்தாற்றியதே . ( 5 ) 


க 0 F மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

பாங்கி மணமனைச்சென்றசெவிலிக் கிருவரன்பு முரைத்தல் . 
464 ஓராயிரங்கவிபாடியமாறனுயர்குருகூ 

ராவமுதென்பன் பொன்னையன்னேயன் பனங்கவன்பாற் 
பேராசை கொண்டவளன்பையிங்கேதென்று பேசுவன்பார் 
சாராது சீறடி பூவணைக்கேயன்றித்தாழ்குழற்கே . 

பாங்கி யில்வாழ்க்கை நன்மை செவிலிக்குரைத்தல் . 
465 

துறந்தார்க்குந் துப்புரவில்லாதவர்க்குந் துணையெனவில் 
லறந்தானிகழ்த்துந்தலைமையினால்லையாழிமண்மேற் 
சிறந்தார்புகழ் திருமால்சிங்கவேள் குன்றிற்சேர்ந்தெமதிற் 

பிறந்தாள் பெருமைக்கெவரோ நிகரன்னைபோகிலே . ( 7 ) 
மணமனைச்சென்றுவந்த செவிலி தலைமகள்கற்பு நற்றாய்க்குரைத்தல் 
466 தற்காத்துத்தற்கொண்டவன்றனைப்பேணித்தகைசிறந்த 

சொற்காத்தனணங்கையுமுனைப்போலவித்தொல்புவிமேற் 
பொற்காவளந்தந்தபூங்காவளநகர்ப்பூபதிபோ 

லிற்காத்து நங்கையை நீங்கானொருகணத்தேந்தலுமே . ( 8 ) 
செவிலி நற்றாய்க்குத் தலைமகண்மனைவாழ்க்கைத்தன்மை யுணர்த்தல் . 
467 முகுந்தனவாவுற்று முந்தீர்கடைந்தருண்முக்கியமாய்த் 

தகுந்தனம்யாவுந்தமிழ்ச்சடகோபன்றமிழ்நகர்க்குப் 
பகுந்தனவாயவைகங்கை தன் னில்லிற்பதிந்து குடி 
புகுந்தனவ 

னவாந்தன்மைத்தொன்றாமில்வாழ்க்கைபொனங்கொடியே . 

செவிலி நற்றாய்க் கிருவர்காதலு மறிவித்தல் . 
463 

களங்கனியைக்கைக்கொடுத்தாலுங்காழில்கனியெனவே 
யுளங்கனிந்துட்கொள்வனொண்ணுதலாய்கன்றுறுகுணிலாய் 
விளங்கனியைக்கொண்டகார்வடவேங்கடவெற்பன் விண்ணோர் 

தளங்கனியத்தெள்ளமுதளித்தானகர்த்தாழ்குழலை . 
469 பொன்காதலித்தவடமலையானைப்புகழ்ந்த தமிழ் 

நன்காரிமாறன் பொதியத்துள்ளாகநயந்தநும்மின் 
மன்காதலெற்றற்றுமங்கைதன்காதலுமன்னனென்பான் 
றன்காதலுந்தம்மினொன்றாய்த்தழைந்தது தாழ்குழிலை. 

இல்வாழ்க்கை முற்றும் . 


( 11 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் காரு 


க0 க . 


உ . பரத்தையிற்பிரிதல் . 
வாயில்வேண்டன்மறுத்தனேர்வித்த 
னேயமதனொடு நேர்தலென்றுரவோ 
சாய்ந்துரைபரத்தையின கற்சிநால்வகைத்தே , 


க 


( க . உணர்த்தவுணரு முடற்குரியவை .] 
க02 . காந்தன்பரத்தையிற்பிரிந்துழிக்கண்டோ 

ரேந்திழையூடற்கேதுவிஃதென்றலும் 
புலம்பறவிருந்தவள்புலம்பியிரங்கலு 
மிலங்கிழைப்பாங்கியீதென்னெனவினாதலு 
மண்ணல்புறத்தொழுக்கொண்ணுதலுணர்த்தலும் 
பண்ணமர்மொழிச்சியைப்பாங்கிகழறலும் 
திருந்திழைசெவ்வணியணிந்துசேடியைவிட 
வருந்தமருழையர்கண்டழுங்கிக்கூறலும் 
பண்பிகழ்பரத்தையர்கண்பெழித்தலு 
நண்பனையுலகியனாடிவிடுத்தபின் 
மன்னவன் வரவினைவாயிலோர்மொழிதலு 
மென்னகைக்கதனையிகுளைவிளம்பலு 
மிணர்ப்புரிகுழலாளெதிர்கொண்டுபணிதலும் 
புணர்ச்சியின்மகிழ்வுமென் றுணர்த்துபன்னொன்று 
முணர்த்தவுணருமூடற்குரிய. 


( 
சு 
) 


சு 


( 
12 
) 


காந்தன் பரத்தையிற் பிரிந்துழிக் கண்டோ 

ரேந்திழையூடற் கேதுவிஃ தென்றல் . 
470 பாடற்புலவர்பிரான் மகிழ்மாறன்பராங்குசன் பொன் 

மாடத்திருக்குருகூர்மணிவீதியின் மன்னன்பைந்தா 
ராடற்பரத்தையர் சூழ்ந்து கொண்டாடியணிந்தனரா 
லூடற்குரித்திது கற்புடையாட்டியுணர்ந்திடினே . 

புலம்பறவிருந்தவள் புலம்பியிரங்கல் . 
471 மழவைக்கரியென்றபேர் மாற்றவேமலர்த்தாளை விண்ணோர் 

தொழவைத்தமால்வண்டுவராபதியன்பர் சூளையர்பால் 
விழவைப்பயின்றுபைந்தார் தடுமாறும் வினோதமேன்னை 
பழவைத்தது மற்றவற்றையெவ்வாதுளத்தாற்றுவனே . 
14 


( 
13 
) 


கசு 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


( 
14 
) 


( 
15 
) 


இலங்கிழைப்பாங்கி யிஃதென்னென வினாதல் . 
472 முருகாரிலஞ்சித்தொடைப்புயத்தான் முத்தர்வேண்டுமுத்தி 

தருகாரிமாறன் குருகாபுரிநண்பர் தண்ணளிகூர்ந் 
தொருகாலமுநிற்பிரியாதிருப்பவு பயகண்ணீ 
ரிருகாவிரியிற்பரந்ததிங்கேது ரையேந்திழையே . 

( 
அண்ணல்புறத்தொழுக் கொண்ணுத லுணர்த்தல் . 
473 தேசிகர்போற்றும் பிரான் சீபராங்குசன்றென் குருகூர்த் 

தாசியர் வீதியினேர்படவேதலைமேற்புனைந்த 
வாசிகைசூட்டினனாந்தடத்தாமரைவண்டுசெந்தேன் 
மூசிய காவியில் வீழ்புனலூாண்ணன்மொய்குழலே . 

தலைமகளைப் பாங்கி கழறல் . 
474 வாது செய்வாதியர்கட்கிடியேறென்னுமாறனைவர் 

தூது செய்வானைத்து திப்பவனாட்டன்பர் சூளையர்பா 
லேது செய்தாலுநம்மில்வாழ்க்கைபேணியிருப்பதல்லாற் 
பேது செய்தாயணங்கேயிது நீசெய்யும்பெற்றியன்றே . ( 16 ) 
திருந்திழை செவ்வணி யணிந்து சேடியைவிட 
வருந்தம ருழையர்கண் டழுங்கிக் கூறல் . 
பொற்பழியாதபொனங்கொடி பூத்தபொலிவுரைக்கி 
லிற்பழியாமெனச்செவ்வணிகாட்டுமித்தூ துமந்தோ 
கற்பழியாத திருமால் கடன் மல்லைக்காரிகைக்கோர் 
சொற்பழியாமினியென்னாமிதற்கிங்குச் சொல்வதுவே . ( 

பரத்தையர் செவ்வணிகண்டு பழித்தல் . 
476 வெங்கய மூலமென்பார் திருவாறன்விளையுட்கற்பின் 

மங்கையையேதென்றுவாழ்த்து வம்யா மலர்க்காவியையும் 
பங்கயமாமென்பதனைமெய்யாக்கிப்படியெடுப்பாய்ச் 
செங்கையம்போருகத்தோர்கொம்பர்மீது செறித்ததற்கே. ( 18 ) 

மன்னவன் வரவினை வாயிலோர் மொழிதல் . 
477 அலகிலவாஞ்சுடர்ஞானப்பிரானடியார்கடுன்பம் 

விலகியகாரிடவெந்தையன்னாள்கற்பின்மேன் மைகுன்றா 


475 


( 
17 
) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் , கமல 


திலகியசெவ்வணிகண்டாலுஞ்சேடியுடனெழுந்திங் 
குலகியல்பேணிவந்தான்புனலூரனுளமகிழ்ந்தே . 


( 19 ) 


பாங்கி தலைவிக்குத் தலைவன்வரவினையுணர்த்தி வாயினேர்வித்தல் . 
478 மறுத்தானுறாதபுகழ்மாறன்வாதியர்வாய்மதத்தை 

வெறுத்தான் வழுதிநன்னாட்டன்பர் தாம்விலைமாதரில்லத் 
திறுத்தாரெனும்பழுதொல்லாப்புறங்கடையெய்திநின்றாற் 
பொறுத்தாறுவதல்லவோதிருவேநின் பொறையென்பதே . ( 20 ) 

இணர்ப்புரிகுழலா ளெதிர்கொண்டு பணிதல் . 
479 

தணந்தாலவர்பின்றொடர்ந்தெழுவாய் தணந்தாரெமதின் 
மணந்தாலும் வாயின்மறுக்கப்பொறாய்மனனே மறைநா 
லுணர்ந்தார் புகழ் திருமாலுறையூரன்பருள்ளத்தொன்றாய்ப் 
புணர்ந்தாயெனக்குமஃதேயுணர்விற்புணர்ந்ததுவே . ( 21 ) 

புணர்ச்சியின்மகிழ்தல் . 
480 கைந்நாகமூலமென்றோ தியநாட்சென்றகண்ணன்வண்ணப் 

பைந்நாகமெல்லணையான் பதம் போற்றும்பராங்குசனாட் 
டிந்தாளெமக்கெய்தும்பேரின்பமான திகளையெய்தா 
முந்நாளவற்றுள்ளுமுன்னாளதேய்க்குமுகிழ்நகையே . 
(உணர்த்தவு ணரு முடல் பதினொன்றும் முற்றும் . ] 


( 
22 
) 


க 05.. 


[ 2. உணர்த்த வுணரா வூடற்குரியவை . ] 
மென்னகை வெள்ளணியணிந்து விடுத்துழி 
மன்னவன் வந்து வாயில்வேண்டலு 
மைந்தனையீன்று மடந்தை நெய்யாடலைத் 
தந்திரப்பாங்கி தலைவற்குணர்த்தலு 
முரவோன் றன்மனத்து வகைகூறலுமவன் 
வரவுணர்ந்திகுளைவாணுதற்குணர்த்தலுக் 
தலைவியுணர்ந்து தலைவனொடு புலத்தலும் 
பாண்மகன் முதலாப்பாங்கனீறா 
யாண்மகன் விடுத்தவாயிலவண்மறுத்தலும் 
பாணன்வாவினைப்பாங்கிபழித்தலும் 
பாண்மகனவ்வுழிப்பணிந்துவெறுத்தலும் 


கஅ மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


புதுவிருந்தொடும்வாப்பொறுத்தல்கண்டிறைமகன் 
மதிபெறவியந்து வாழ்த்து புமகிழ்தலுங் 
களித்தவன் விருந்தொடுங்கடிமனையகத்துற 
வொளித்தவூடல்வெளிப்படுகாலை 
மின்னிடையமளியில் வென்னிடமெலிதலும் 
பொன்னடிபணிந்தவன் பொறுத்தியென்றேத்தலு 
மெங்கையர்காணினன் றன்றிஃதென்றலி 
னங்கவன்பிறர் தமையறியேனென் றலுங் 
காமக்கிழத்தியைக்கண்டமைபகர்தலு 
மேமுறப்பாங்கியிறைவியைத் தணித்தலும் 
தணியாளாகத்தலைமகனூடலு 
மன்பனைப்பாங்கியன்பிலைகொடியையென் 
றின் புறக்கூறலுமின்னனபிறவு 
முணர்த்தவுணராவூடற்குரிய . 


( 
எ 
) 


மென்னகை வெள்ளணி யணிந்து விடுத்துழி 
மன்னவன் வந்து வாயில் வேண்டல் . 


( 
23 
) 


481 தலைமையுள்ளாமென்றலைமையுள்ளாது தவறையுள்ளா 

விலைமையுள்ளாரிற்கடைநின்றதாற்சது வேதங்கற்ற 
நிலைமையுள்ளார் தொழுமானின்றவூர்மின்னை நீ திருத்திக் 
கொலைமையுள்ளாதின்னருள்புரிவானருள்கோகிலமே . 

மைந்தனையீன்று மடந்தை நெய்யாடலைத் 

தந்திரப் பாங்கி தலைவற் குணர்த்தல் . 
482 ளவலர் தாமப்புயத்தானடிதொழுந்தொண்டருள்ளத் 

தளவளவா நண்பு.றுநெடுமாயனனந்தபுரத் 
திளவரசைப்பயந்தின்பமுந்நீர்புக்கிறைவபின்னுந் 
தளவலர்வாசக்குழலிநெய்யாடினள்சால் புறவே . 


( 
24 
) 


உரவோன் றன்மனத் துவகை கூறல் . 
433 வேதக்குழவியைத்தந்தருணாதவிநோதன்கஞ்சப் 

பாதக்குழகன் குருங்கையன்னாள் பவளக்கனிவாய்க் 
காதற் குழவியையோபயந்தாண் முத்திகாட்டுமுண்மைப் 
போதக் குழவிபையன் றோபயந்தனள் பூங்கொடியே . 


( 25 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . காக 


மை 


வரவுணர்ந் திகுளை வாணுதற் குணர்த்தல் , 
484 நிறையுயிர்க்காவலெனுநெடுமாயன் மெய்ஞ்ஞானமுந்நூன் 

றையுயிர்த்தான் கடல் மல்லையில்வாழ்நம்மனையுண்மைந்தற் 
பொறையுயிர்த்தாலித்து நெய்யாடல்கேட்டுள்புகுந்தனன் பூ 
நறையுயிர்க்குந்தண்ணறுந்தாமவேலண்ணனன்னுதலே . 

( 26 ) 
தலைவியுணர்ந்து தலைவனொடு புலத்தல் . 
485 தாமத்துளபத்திருமார்பன் சாளைக்கிராமத்தெங்கள் 

சேமத்துணைவமழலைச் செவ்வாய்த்தெள்ள முதளிக்கு 
மேமப்புதல்வனைக்கைக்கொள்வதாலிங்கெவன் பயனன் 
காமப்புதல்வனையெங்கையர்பாற்சென் றுகைக்கொள்கவே . ( 27 ) 

பாண்மகன் முதலாப் பாங்க னீறா 

யாண்மகன் விடுத்த வாயிலவண் மறுத்தல் . 
486 யாணர்க்குருகைப்பிரான் மகிழ்மாறனையேத்தலர்போ 

லூணற்றிருகைச்சுரையோடுடன்புனலூரன்பின்போய் 
நாணற்றவெங்கையர் பாலிச்சைபாடி நடித்துணவுண் 
பாணப்பயலிங்குவந்ததென்னோவின்பப்பைந்தொடியே . ( 28 ) 

பாணன்வரவுணர்த்திப் பாங்கி பழித்தல் 
487 கொங்கலங்காரமகிழலங்காரன்குருகையுள்ளார்க் 

கிங்கலங்காரப்புதல்வனுண்டாயபின்னெங்கையர்பாற் 
றங்கலங்காரமுணராது கண்படைதானுணர்த்து 
மங்கலம் பாடவணங்கேமதங்கனும் வந்தனனே . 

( 29 ) 
பாண்மகனவ்வுழிப் பணிந்து வெறுத்தல் , 
488 மாற்றம் புரியும்பரவாதியரைமதமடக்கு 

மேற்றம்பயில்வண்டமிழ்ச் சடகோபனிணையடியே 
போற்றன் புடைப்புனலூரன் குற்றேவலிற்போந்தவென் மேற் 
சீற்றந்தணி திருவேநினக்கேற்பன செய்தருளே . 

( 30 ) 
புதுவிருந்தொடும்வரப் பொறுத்தல் கண்டிறைமகன் 

மதிபெற மகிழ்தல் . 
489 பெருந்தாரணியுளிருந்தார் பிறவிப்பிணிதனக்கோர் 

மருந்தாந்திருக்குருகூர்மகிழ்மாறனைவாழ்த்து மன்பர் 


ககம் 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


490 


விருந்தாகிவைகலுமென்பான் மருவுகமேதகுசீர் 
தருந்தாழ் குழலிடத்துண்டாம்புலவிதவிர்வதற்கே. 31 ) 

களித்தவன் விருந்தொடுங் கடிமனை யகத்துற 
வொளித்த வூடல் வெளிப்படு காலை 

மின்னிடை யமளியில் வென்னிட மெலிதல் . 
பொருப்பாதிய சுழன்மத்தாதியவென்பபுட்குழியான் 
திருப்பாற்கடல் கடைநாளந்தகாரஞ்செயும்விடத்தால் 
விருப்பாரமுதும்பின்னிட்டதொன்றாமின்பமெல்லியல்பாற் 
பெருப்பான் குழன்முன்னிடவிதழாதியபின்னிட்டதே . (32 ) 
கண்ணகன்ஞாலம்புகழ்நெடுமாயன்கடி . நகரிப் 
பெண்ணரசாண்மைபெருகநன்றேபங்குபேதமதாய்த் 
தண்ணளிதானின்றிச்சொற்காதிபோகந்தன்பாலுமென்பான் 
மண்ணவர் தூற்றுமராட்டமதாகியவண்மைகொண்டே , ( 33 ) 


491 


பொன்னடிபணிந்தவன் பொறுத்தியென்றேத்தல் . 
492 துளித்தார் திரைத்திருப்பாலாழியின்றசுரரமுதம் 

புளித்தாலதற்கு மருந்துளதோதொண்டுபூண்டவர்பாற் 
களித்தார் திருக்கடித்தானத்துள்ளாய் நின்கருத்தினை நீ 
தெளித்தாறுவதன்றியாரே புலவிதெளிப்பவரே . ( 34) 

எங்கையர் காணினன் றன்றிஃ தென்றல் . 
493. தன்றுணைத்தாளைத்தொழுவார்க்குச்செம்பொனந்தாமத்துள்ளான் 

வன் றுணைத்தாள்ருள்வண்குருகூரனைவாழ்த்து மன்னா 
வென்றுணைத்தாளைவருடலும் வேண்டலுமெங்கையர்க்குச் 
சென்றுரைப்பாருண்டறிந்தாற்பழுதிங்குத் தீண்டலையே . ( 35 ) 

அங்கவன் பிறர்தமை யறியேனென்றல் . 
494 அருட்பான்மைமாறன்றிருவாய்மொழியென்றருளிச்செய்த 

பொருட்பான்மைதோய்ந்த துணைச்செவியாற்புன்புலவர்சொன்ன 
மருட்பான்மை நூலையுங்கேட்பதுண்டோமுல்லைமாலிகைசூ 
ழிருட்பான்மைவார் குழலாயென்னபான்மையியம்புவதே . (36 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


கக்க 


காமக்கிழத்தியைக்கண்டமை பகர்தல் . 
495 வெங்கட்கரிசொன்னமால்வீரைமாநகர்வீதியிலுன் 

சிங்கக்குழவிதனையிறைவாவொருசேயிழைதன் 
னங்கைத்தலத்தெடுத்தாளன்னையானென்றனளவள்யார் 
நங்கைத் தணைமையென்றேனைக்கண்டேகினணாணினளே . ( 37 ) 

பாங்கி தலைவியைப் புலவிதணித்தல் . 
496 தலைநாண்மதியமிருக்கமுன்னாட்பின்னைசாந்தளித்தாண் 

முலைநாதன்றோய்ந்தும்புணர்ந்தில்ளோசங்கமுத்தமிழ்தேர் 
கலை நாவலர் புகழ்நாவிறன் செல்வக்கவின்குருகூர் 
விலை நச ரியர்ப்புணர்ந்தானென்று நீயென் வெறுக்கின்றதே . ( 38 ) 


தலைவி புலவிதணியாளாகத் தலைமகனூடல் . 
497 செஞ்சேலனையகண்டென்னரங்கேசன்சிலம்பிற்கண்ட 

மஞ்சேய் குழலிமலர்க்கண்களேன் மருட்பார்வையதாய் 
நஞ்சேபுரிவதென்னெஞ்சேயிவளுமந்நங்கையென்றா 
லஞ்சேலெனக்கண்டிலன் பின்னை நீபென்னபர்கின்றதே . ( 39 ) 

பாங்கி தலைமகனை யன்பிலை கொடியை யென்றல் . 
498 புனையப்படுமணியெல்லா முறுப்பின் பொலிவழிக்கும் 

வனையப்பெறிலென் றுவாழ்த்து மன்னாமன்னர்மல்லிநன்னாட் 
டுனையிற்புறம்விட்டு நீங்காமருந்தையுவர்த்தனையால் 
வினையிப்படி செய்ததற்கினியாரைவெறுப்பதுவே . ( 40 ) 

(உணர்த்த வுணரா வூடற்குரியவை முற்றும் . 
[ .. உணரீவதோடுணரா வூடல்கட்குரியவை . ) 
அரிவைமைந்தனுமாற்றாமையுமே 
வாயிலாகவாவெதிர்கோடலும் 
புணர்ந்தவன் போயபின்புனையிழையிகுளையோ 
டணங்குதன்மைந்தனையன் புறப்புகழ்தலும் 
துணைவனைப்புகழ்தலுந்து நகைப்பாங்கி 
துணைவியைப்புகழ்ந்து சொல்லலுமதன்பின் 
மதுப்பொழி தாரோன்மணமனை வாயிற் 


ககஉ மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


பொதுத்தலத்திருந்துழிப்புரை தீர்மனைவியர் 
நினைவறிகண்புதைநிகழ்தலும் பிறவு 
முணர்வதோடுணராவூடல்களுட்கொளும் . 


( 
அ 
) 


மைந்தனும் ஆற்றாமையும் வாயிலாகத் தலைமகன்வந்துழித் 

தலைமக ளெதிர்கோடல் . 
499 அம்பருமான் மதச்சேறுநின்றாடுமணிமுலைக்கித் 

தம்பரும்பூசத்தலைச் செய்ததாய்பொதுத்தம்பர்விண்மே 
லும்பரும் போற்றுந்திரு நெடுமாயனுறையுறையூ 

ரிம்பர் நின்றெங்கையர்காணாதெவ்வாறுனக்கீந்தனனே . ( 41 ) 
500 என்பேரைமாற்றியெனக்கைபனேயெங்கையென்னுமங்கை 

தன்பேரைநென்னலிற்றந்தகன்றார்சங்கவண்டமிழ்தேர் 
தென்பேரைச்செங்கனிவாயர்வந்தான் முத்தஞ்சென்றளிக்கி 
னின்பேரையிப்பிரம்பின்போதாக்குவனிச்சயமே. (43) 
தலைமகன் புணர்ந்து நீங்கியபின்னர்வந்த பாங்கியுடன் 

( தலைமகள் ) புதல்வனைப்புகழ்தல் . 
501 காரேயனைய திருமேனியான்றிருக்காரகத்தார் 

தேரேகடாய்நம்புறங்கடைவாய்நிற்பச்செய்வித்ததால் 
வாரேய்வனமுலையாய்சலராசிவளைத்தமண்மே 
லாரேபுதல்வற்பயந்தெமைப்போலின்பமெய்தினரே, ( 

தலைமகனைத் தலைமகள் புகழ்தல் . 
502 நாண்மடமச்சம்பயிர்ப்பென்னுநான்குநலனுமென்பாற் 

பூண்மனைவாழ்க்கைபுரந்தனனாற்கொடும்பொன்னன் முன்போர் 
தூண்மகனாநெடுமால்சிங்கவேள் குன்றிற்றோன்றியபே 
ராண்மகனாமன்பன்குன்றாக்கடைப்பிடியாண்மையனே ( 44 ) 

தூநகைப் பாங்கி துணைவியைப் புகழ்தல் . 
53 எவ்வழிவேண்டினர்காதலர் தாமஃதென் குறிப்பென் 

றவ்வழி பூண்டனளானிகர்யாரளிகோடி சுற்றிச் 
செவ்வழிபாடுந்துழாய்மாலமார்க்குத்தெள்ளமுதத் 
துல்வழியாதருள் கார்து வராபதித்தா ககைக்கே , ( 45 ) 


( 
43 
) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . ககக 

மதுப்பொழி தாரோன் மணமனை வாயிற் 
பொதுத்தலத் திருந்துழிப் புரைதீர் மனைவியர் 

நினைவறி கண்புதை நிகழ்தல் . 
501 சிந்தாமணிதமதாகப் பெற்றார் புன்மைச்செல்வர் முன் போய் 

நொந்தாகுலமுற்றிரப்பதுண்டேயன்பர் நோன் பெனவாழ் 
கொந்தார்வகுளப்பிரான் குருகூர்ச்செம்பொற்கொம்பனையாய் 
வந்தாதரவிற்புதைத்ததென்னீயென்மலர்க்கண்களே . ( 46 ) 
பிறவுமென்ற தனால் , பரத்தையைத் தேரேற்றி நீராட்டிவந்து 
வாயில்வேண்டிய தலைமகற்கு வாயில் மறுத்தற்கும் , 

கற்புடைமனைவியைக் காமக்கிழத்தி 
நற்குணமிலளென நகைத்துரையாடற்கும் செய்யுள் (வருமாறு :-) 
505 சிற்பரத்தைத்தெரிசித்த நண்மாறன்றிருக்குருகூ 

ரிற்பாத்தைக்கெளிமைப்பட்டயானெங்கையென்னுமொரு 
கற்பரத்தைப்புட்பகத்தேற்றி நீர் குடைகள்வர் பொய்த்து 

நிற்பரத்தைச்சொல்லவொட்டார்கள்வாயிலினிற்பவரே . ( 47 ) 
506 வழுவாதபேரின்பவாரிபெற்றேமன்னர்மன்னனைப்போற் 

சழுவாமணியையும் பெற்றெடுத்தாள் காரிமாறன் முந்நீ 
செழுபார்புகழ்பெருமான் குருகூர் நங்கையெங்கையென்றென் 
றழுவ ளிவள்கற்பொடில்லறப்பானமையறவுநன்றே . ( 48 ) 
தலைமகனொடு தலைமகள் புணர்ந்த கலவிகருதிப் புலத்தல் . 

( இதுவும் பிறவுமென்பவற்றின்பாற்படும் . ) 
507 குலவியவாசத்துளவப்பிரான்வண்குருகையன்னா 

ளில்விதழ்ப்பானந்தலை தடுமாறியிருவரொன்றாங் 
கலவியுணீம்புளகாந்தியத்திற்கலுழ்ந்து பின்னும் 
புலவியுள்ளாமன்னனுாகம்பார்க்கும்பொது வென்னவே . ( 
(உணர்வதோடு ணராவூடல்கட்குரியவை முற்றும் . ) 


( 
49 
) 


காரு . முறைபெறச்சூத்திரமூன்றினுமுரைத்தவை 
பறை தருபரத்தையினகற்சியின் விரியே . 

பரத்தையிற்பிரிவு முற்றும் . 


( கூ ) 


15 


( 
க 
) 


ககச மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 

காவன் முதலிய பிரிவின்வகை . 
காசு . போக்கறிவுறுத்தல் போக்குடன்படாமை 

போக்குடன்படுத்தல்போக்குடன்படுதல் 
போயுழிக்கலங்கல்வன்புறையேவன் பொறை 
வரும்வழிக்கலங்கல்வந்துழிமகிழ்ச்சியென் 
றொருதலையாகவுரைத்தவெண்வகைய 
வருண்மலிகாவன் முதலியவைந்தே . 

( 
ஈ . காவற்பிரிவு. 
அவற்றுள் , காவற்பிரிவு தலைமகனாலுணர்ந்த பாங்கி 

தலைமகட்குணர்த்தல் . 
508 நாவற்குரிய பெருந்தீவினாவலர் நாதனன்னச் 

சேவற்பதாகைப்பிரான்மகிழ்மாறன்றிருக்குருகூ 
ரேவற்குரிமைபுரிவேன்றடுப்பதிகழ்ந்து வையம் 
காவற்குரிமைபுரிந்தேகினரன்பர்காரிகையே 

(50 ) 
தலைவனாடுகாவற்குப் பிரிந்துழித் தலைமகள் கார்ப்பருவங்கண்டுவருந்தல் 
509 கூர்காலவேல்விழியாய்குறளாயண்டகோளந்தொட்ட 

தோர்காலதனின திதந்தமாலுறையூரரென்க 
ணீர்காலக்கார்மயில்பேடையையேவிட்டுநீங்கப்பெறாக் 

கார்காலநீங்கினாறபிழைப்பாரெவர்கங்குலுக்கே . (51 ) 
510 எக்காலமுமிடங்கண் ெெபான்மாரியிறைக்குமன்பர் 

கைக்காரினைக்கண்டுதோற்றமைக்கார் தனிகண்டெனையே 
தக்கார்புகழ்கண்ணனறஞ்சையுள்ளாளவர் தண்ணளிக்குள் 
புக்காளெனவெல்லவந்ததுள்ளாரப்புரவலரே . 

( 52 ) 
தலைவன்காவற்குப்பிரிந்துழிவருந்தியதலைமகளைப் பாங்கியாற்றுவித்தல் 
511 போர்வந்தபாண்டவர்செங்கோனடாத்தப்புணரிசுற்றும் 

பார்வந்தளித்தருள்பாண்டவர் தூ தனற்பாடகத்தாய் 
கூர்வந்தவேலவர்மேனாட்பருவங்குறித்துரைத்த 
கார்வந்ததன்றி துதேர்வந்ததாகக்கருதுகவே . 

( 53 ) 
இதனுட் கல்விப்பிரிவை யொடுக்கத்திற் றுறவுசம்பந்தமாகக் கூறுதல் 
குறித்துக் கார்ப்பருவத்தையுங் காவற்பிரிவையும் முற்கூறினார் . 

காவற்பிரிவு சற்றும் , 


. 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . ககடு 

ச . தூதிற்பிரிவு . 
தலைமகன் மாதிற்பிரிந்தமை பாங்கி தலைமகட்குணர்த்தல் . 
512 

கடனறிந்தெய்து தற்கீங்கிது காலமெலுங்கருத்தோ 
டிடனறிந்தெண்ணியுரைப்பதுற்றாரிகல்வேந்தர்மெய்த்தே 
திடனறிந்தேவலிற்றூது சென்றார்பத்தர்சிந்தையுள்ளாய் 
நடனவின்றான்றிருநாகைநன்னாட்டன்பர்நன்னுதலே . (54 ) 

தலைமகன் மாதிற்குப்பிரிந்துழித் 

தலைமகள் கூதிர்ப்பருவங்கண்டு வருந்தல் . 
513 

வாதிக்கு நூற்றுவர்மண்ணாளவைத்தவர் மண்புரப்பான் 
சாதித்தமாயன்றமிழ்த்தஞ்சையார் தக்கதாய்ந்துணர்த்துந் 
தூதிற்ககன் றனராற்குன் றவாடைதிளிபரப்புக் 

கூதிர்க்கொடும் பனிக்காற்றுவதார்மென் கொடியிடையே . ( 55 ) 
( தலைமகன்) தூதிற்குப் பிரிந்தழிக் கூதிர்ப்பருவங்கண்டு வருந்திய 

தலைமகளைத் தோழி யாற்றுவித்தல் . 
514 மெய்ச்சானகியின்பமெய்த முன்னாளின்மிதிலையுட்சென் 

றச்சாபந்தன்னைவளைத்தருள்காரரங்கத்தண 
சச்சார் துணைமுலைவெச்சானதின்றிக்கவலை செய்யு 
நச்சானகூதிர்கண்டாலமைவாரல்லர் நண்பருமே . 

( 56 ) 
தூதிற்பிரிவு முற்றும் . 

ந . துணைவயிற்பிரிவு . 
தலைவன் மணைவயிற்பிரிவலெனப் பாங்கிக் குணர்த்தல் . 
$ 15 கோடாச்செங்கோலைவர்நற்றுணையாய்க் கொடுங்கோன்மை செய் 

நாடாளுநூற்றுவர்போரைவென்றானறையூசனைப்போற் 
றோடார்மலாக்குழலாய் துணைவேந்தர் துணையெனப்போ 

யோடாததெவ்வர்ப்புறங்கண்டு மீள்வதற் குற்றனனே . ( 57 ) 
துணைவயிற்பிரிவேனென்ற தலைமகனைப் பாங்கி செலவு விலக்கல் , 
516 வன்பனிக்காகியகார்முகத்தோனென்பன்வாடைவெர் தீ 

யென்பனிக்காசினிபோர்புகழ்மாயனிடவெந்தையாய் 
முன்பனிக்காலத்து நீமுயங்காதெழின் மொய்குழலாள் 
பின்பனிக்காகரமென்பன் மற்றியாதொன்று பேசலனே . ( 58 ) 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


தலைமகன் றுணைவயிற்பிரிந்தமை 

தோழி தலைமகட்குணர்த்தல் . 
517 பணையார்மராமரமேழையும்பார்த்துப்பணைத்தெழுமோர் 

கணையாலுருவச்சிலைகுனித்தாரன் பிற்காமரதப் 
புணையாகியசெம்பொற்பூங்கொடியேநின்புளகமுலைத் 
துணையானவர்பிறர்க்குத் துணையாசத்திறந்தனரே . ( 59 ) 
முன்பனிக்காலத்( துத் ) துணைவயிற்பிரிந்த தலைமகன் 
வினைமுற்ற திளவேனிற்காலத்தும் வாராமையிற் 
றலைமகள் இளவேனிற்பருவங்கண்டு 

வருந்தல் . 
518 அளவேனில்வாழ்க்கையைமேலுமென்னாமென்றமர்விளைக்குங் 

களவேனிலான்வருங்காலமென்றோர்ந்திங்கடம்பமர்வேள் 
வளவேனிலாயவிழிமடவாய்மன்னர் மல்லிநன்னாட் 
டிளவேனிலாகியும்வந்திலராலிதற்கென் சொல்வதே . ( 60 ) 

வினைமுடியாது நீட்டித்து முடிந்தழித் 
தலைமகளூருவுவெளிப்பாடுகண்டு 

தலைமகன் கூறல் . 
519 மல்லார் திரள்புயத்தேர்வலவாமகிழ்மாறனின் சொ 

னல்லார்பாவும்வழுதிநன்னாடனை நாடலர்போற் 
புல்லார்புறமிட்டபாசறைஞாங்கர்ப்புருவவிணை 
வில்லார் துணைப்படையோடெதிர்ந்தா செவர்வெல்பவரே . (61 ) 


துணைவயிற் பிரிந்த தலைமகன் வினைமுற்றி மீண்டமை 

தோழி தலைமகட் குணர்த்தல் . 
520 மெய்ப்பாவலர் தம்பிரான் சடகோபன் மெய்வேதநுட்பக் 

தப்பாது செந்தமிழ்வேதஞ்செய்பாவலன்றன் பொருநைத் 
துப்பாரிலவிதழ்த்தூநகையாய்சொன்னவாய்மையொன்றும் 
பொய்ப்பாரலரென்னவந்தார் துணைவயிற்போனவரே . ( 62 ) 

துணைவயிற்பிரிவு முற்றும் . 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . ககஎ 

சு . பொருள்வயிற்பிரிவு . 
தலைமகன் பொருள்வயிற்பிரிந்தமை பாங்கி தலைமகட்குணர்த்தல் , 


521 


என்னேயுனக்கினியான் சொல்லுமாறியற்பாவலவன் 
பின்னே நடந்தவெஃகாவுளெம்மான்பதம்பேணலர்போற் 
கொன்னேகொடுஞ்சுரஞ்சென்றனர்காண்கொடித்தேரினொடும் 
பொன்னேபொருளென்று பொன்னேநமது புரவலர் . 63 ) 


தலைமகன் பொருள்வயிற்பிரிந்தழித் தலைமகள் 

பின்பனிப்பருவங்கண்டு வருந்தல் . 


522 காருலவுங்குழலாயளிமூசுங்கமழ்வகுளத் 

தாருலவும்புயத்தான் சடகோபன்றமிழ்க்குருகூர்ப் 
போருலவுஞ்சுடர்வேலவர்தாஞ்செம்பொருட்ககன்றாற் 
பேருலகத்திற்றனித்திருப்பாரெவர்பின்பனிக்கே. 


( 64 ) 


தலைமகன் பொருள்வயிற்பிரிந்துழிப் பின்பனிப்பருவங்கண்டு 

வருந்திக்கூறிய தலைமகளைத் தோழி யாற்றுவித்தல் . 


523 த தேய்வகுளப்பிரான் சடகோபன்றமிழ்க்குருகூர் 

மாதேயுனையொருபோதகலாதினிவைகலுந்தா 
மாதேயந்தன்னொமோதாரம்போலில்லறம்வளர்க்கு 
மீதேபொருளென்றுசெம்பொருளோடன்பரெய்தினரே . 

பொருள்வயிற்பிரிவு முற்றும் . 


( 65 ) 


எ . ஓதற்பிரிவு . 
தலைமகன் கல்விக்குப்பிரிந்தமை பாங்கி தலைமகட் குணர்த்தல் , 


524 விரிந்தாழ்கடற்புவனத்தொருநாலெனும்வேத் நுட்பக் 

தெரிந்தார்தெரிந்ததிறந்தெளிவான் விண்ணிற்றேவர்க்கன்பு 
புரிந்தாரமுதருண்மால்புள்ளம்பூதங்குடியிலன்பர் 
பிரிந்தார்கயலைப்பழித்தவைவேல்விழிப்பெய்வளையே . ( 66 ) 


1 யென்சொல்லுமாறு - பிரதிபேதம் . 


கக அ மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் . 


525 


தலைமகன் கல்விக்குப்பிரிந்துழித் 
தலைமகள் வேனிற்பருவங்கண்டு வருந்தல் . 
வானிற்பரந்த புகழ்மாறன் வண்டமிழ்வாய்மையொடுந் 
தேனிற்சிறந்தமென்றீந்தொடையாழிசைச்செல்வங்கற்பார் 
நானிற் செறிந்தின்பமெய்துவதாயென்றுநல்குவரில் 
வேனிற்பருவந்தனைவெல்வதாரினிமெல்லியலே . 

( 67 ) 


கல்விக்குப்பிரிந்த தலைமகன் இளவேனிற்காலத் 
தில்லின்கண் மேவினமை பாங்கிகூறித் தலைமகளை யாற்றுவித்தல் . 
526 

எண்ணாறெனத்தகுநல்யாண்டிளமையையெய்திவிண்மேல் 
விண்ணாடுறநின்னொடுந்துறப்பானெண்ணிமெல்லியலாய் 
தண்ணார்வகுளப்பிரான் குருகூரன் பர்தா நமதிற் 
கண்ணார்வமுற்றெய்தினர் கண்டுவாழ்ககளிதகவே , ( 68 ) 

ஓதற்பிரிவு மற்றும் . 


ஏமுறு மறு நான் கிரட்டிகழிந்த பின் 

காமரு துறவிற் காதலன் படர்தல் . 
527 நல்லறத்தாற்பெறுதற்கரிதாய்ப்பெற்ற நாயகமீல் 

கில்லறத்தாறெய்திவாழ்ந்திருப்பானணங்கேயினிநாந் 
தொல்லறத்தாற்றமிழ்தேர்மாறனைத்து தித்தேதொடர்ப்பால் 
வெல்லறத்தாரொடொன்றாம் பெருவாழ்வெய்தவேண்டுதுமே. ( ) 
இது , காமஞ்சான்றகடைக்கோட்காலை 

யேமஞ்சான் றமக்களொடு துவன்றி 
யறம்புரிசுற்றமொடு கிழவனுங்கிழத்தியுஞ் 

சிறந்தது பயிற்றலிறந்ததன் பயனே . 
என்னுங் கற்பியற்சூத்திரத்தான் வானப்பிரத்தத்தின்கட் பிரிகின்றான் 
கூறியது . 

கற்பியன் முற்றும் . 


மாறனகப்பொருளும் திருப்பதிக்கோவையும் மற்றும் , 


மாறனகப்பொருட் 
சூத்திரமுதற்குறிப்பகராதி . 


( எண்-- பக்க எண் . ) 


BE 


என் 


ககக 


க 02 
அஅ 


5 


கரு 


க 


ଗ ଶ 


க.0 


எக 


க 


கூது. 


க 


எ . 


ந 


எக 


ள் 
கங் 


கக 


கக 


அகத்தெழுமச்சமு 
அணிந்தமைகூற 
அயலவர்மணமுர் 
அரிவைமைந்தனு 
அலம்வால் 
அவற்றுள் , நாற்ற 
அவற்றுள் , முறை 
அழகுறவுணர்த்து 
அறம்பொருளின்ப 
அறனறிசெவிவி 
ஆண்டுவரையா 
ஆய்ந்தகாந்தருவ 
ஆய்ந்தவன் 
ஆராய்ந்தாதிதியி 
இடந்தலைபாங்கற் 
இரந்து கொண்டுறுதற் 
இரந்து பின்னிற்றல் 
இளமைத்தன்மை 
இறைவன்கூறுத 
இறைவன் மகிழ்ச்சி 
இறைவனிறைவிமுன் 
இறைவனைப்பயந்தவ 
இன்புறத்தலைமக 
இன்னணமியம்பிய 
உடன் கொடுபோய 
உடன்போக் 
உரவோற்குளை 
உரன்பயில் 
உரைத்தவற்றினுண் 
உவகையுணர்த்தன் 
எய்தியவிருவருட் 
எல்லுக்குறி 
ஒண்டொடிதாயும் 
கடவுள் தாணையிற் 
கண்டுவந்தெதிர் 
கண்ணிணைபுகுமுகம் 


கரத்தன்மறுத்தல் 
கலுழ்தலிற்பாங்கி 
கவினுடைந்ற்றாய் 
கற்புடைத்தையல் 
கற்பெனப்படுவது 
கற்பொடுபுணர்ந்த 
காண்டல் சந்தயக் 
காந்தன்பரத்தையிற் 
காரிகைவேற்றுமைக் 
கிளந்தவரைவிற் 
தரிசிற்கின்புறக் 
குலமகனுட்கோள் 
குலனெதிர்கோடல் 
கைகோளிரண்டென்க் 
கொண்டு தலைக்கழிந்துழிக் 
சந்தயந்தவிர்த 
செம்மல்பாங்கனைச் 
செலவறிவுறுத்தல் 
கேடிவின் விய 
சேர்தல்வினாதல் 
சேறலிற்றந்த 
தலைமகன் றன்பதிக் 
தன்னூர்தன்மனை 
தாய்துஞ்சாமை 
துறவறிவுறுத்தல் 
தேர்ந்து விலக்கல் 
நற்றமர்க்கவ்வுழி 
கற்றாய் தன்னைத் 
நீலம் வேறொன்றெணு 
பழுதறக்கூட்டல் 
பாங்கியிற்கூட்டம் 
பாங்கியிறைவன் 
புதுவதுவாகப் 
புரந்தரிமித்தம் 
புல்லென்றிரங்கல் 
புனமயிற்சாயலை 


க 02 


402 


கச் 


க 03 


அ 0 


சுன் 


அக 


அ0 
கக . 


கூக 


கடி 


க 2.0 திருப்பதிக்கோவைச்செய்யுண்முதற்குறிப்பு . 


கக 


ககம் , 


க 02 


எரு 


எ 


க 05 


சுச , சகச 


பூங்கொடி 
பெட்டவாயில் 
பெருகுமில்வாழ்க்கை 
பெருந்திணை 
பேதைக்கென்பொருட் 
பேதையையிரந்து 
பொற்புடைத்தாகப் 
போக்கறிவுறுத்தல் 
மதியுடன் படலொரு 
மருள்பெறநிகழ்த்தலு 
மன்னனைக்குறிவால் 
மாட்சியின் வேண்டல் 
மான்விழிக்கிகுளை 
மீகைபயில்களவு 
மின்னிடைவருத்தம் 
முயறசியிற்றெய்வம் 
முலைவிலைவிடுத்தமை 


முற்றிழைகுறியிடல் 
முறைபெறச்சூத்திர 
முன்னுரைமுன்னிலை 
மெல்லியல் வேற்றுமை 
மென்னகைவெள்ளணி 
மேலோர்காணமுங் 
வானுடை நூல்விதி 
வரிவிளைசெலவினை 
வரைவிப்படியென 
வரைவுமலிவின் 
வரைவவேட்கை 
வரைவெனப்படுவது 
வழிகிலைக்காட்சியு 
வாயில்வேண்டல் 
விதியிருகான் கிவை 
வேந்தனிருட்குறி 


ருரு 


எக 


க 


எங் 


5 


உ 


புகுசு 


கக 


எங 


திருப்பதிக்கோவைச் 
செய்யுண்முதற்குறிப்பகராதி . 


( எண் 


பக்க எண் ] 


எஎ 


கம் 
ருஎ 


கசா 


கஎ 


எக 


அச 


2 


அகழ்ந்தாரைத் 
அஞ்சு நம்பெற்ற 
அடரேய்பசும்பொற் 
அடியெடுத் 
அடுபோராக்கரை 
அடைக்கலந்தன்னி 
அந்தளவார்குழல் 
அம்பருமான்மதச் 
அமைப்போரமைத்தற் 
அயனிலவார்சடையா 
அரங்கத்தமுதினை 
அரவஞ்செயுங் 
அரனார்பதுமத் 
அரனார்புரந்தானா 


அரிவேடங்கொண்ட 
அருகற்பமின்னிடைப் 
அருட்பான்மை 
அருண்மேரு 
அருந்தாதிடைச்சுரத் 
அருபுருபன்றிறை 
அரும்பாம்பருவமுலை 
அருமறையோர் 
அருமாகட 
அருமாமணி 
அலகிலவாஞ்சுடர் 
அலைபாய்ந்த 
அலையிடங்கொண்ட 
அவ்வயின் வாழ் 


அங 


கஉ 


சுக 


0 சு 


2ெ 


உக 


கச 


திருப்பதிக்கோவைச்செய்யுண்முதற்குறிப்பு . கஉக 


ககசு 


கஎ 


ககே 


22 . 


சுஅ 
சு 


அக 
50 


ககஅ 
சுக 


க.எ 


400 


கஅ 
எஉ 


சிகஉ 


கூக 


அளவேனில்வாழ்க்கையை 
அளியார் துளவப் 
அளைபோனக 
அளையுந் தமிழ்த் 
அறங்காட்டிய 
அறந்தந்த நாட் 
அறந் தந்தவாய்மைத் 
அறமெனத்தோன்றுங் 
அறிவழியாதென்னை 
அறுநான்கிரட்டி 
அன்னங்கிளிமயின் 
அன்னங்கொடியென் 
அனப்பேடையை 
அனமாகும் வென்றிக் 
ஆசியென்மூலருண் 
ஆடல்வளைக்குக் 
ஆடிப்பிரிந்த 
ஆம்பான்மைய 
ஆயுஞ்சுருதிப் 
ஆரயலார் தந்தை 
ஆராவமுதைக் 
ஆழியும் வால்வளையும் 
ஆளரியாக் 
இக்காலத்திவ்வழி 
இணையாழிவட்டத் 
இத்தழைவாச 
இருமாநிலம்புகழ் 
இருள் காட்டி 
இரையுந்திரைத் 
இழுதுற்ற 
இறையுந் திருவும் 
இனைந்தாகுலமுற் 
ஈரமில்லாத 


ச 2 


ககம் 


அங 
50 
க0 


ககஎ 


ச 2 . 


கா 


கஎ 


உளத்தாதரித் 
உறுபுலிவாரண 
உன்னான் முடிக்கப் 
ஊணுந்துயிலுந் 
ஊரேதுமக்கென்பர் 
ஊழைப்புறக் 
ஊறுங்கரடக் 
எக்காலமுமிடங் 
எண்ணறெனத்தகு 
எதிர்போராக்கன் 
எமர்நாட்டணி 
எயிற்றியர் செல்வக் 
எல்லியிற்காதலன் 
எவ்வழி வேண்டினர் 
எழிலகத்தாமரைக்கே 
எழுத்தாற்சனித்த 
என்கண்செவி 
என்பேரை மாற்றி 
என்னேயுனக்கினி 
எனைத்தாளிணையி 
ஏகழ்பயிலுமுயிர் 
எங்கித்தனித் 
ஏவலின் வாழுங் 
ஏவற்கடவுள் 
ஏவிற்சிறந்த 
எவினை வாங்கி 
ஏற்றருழைச் 
ஐதாய நூபுர 
ஐயானனனிரப்பைத் 
ஒண்போ தகஞ் 
ஒப்பேகருதின 
ஒருதலையன்றென்று 
ஒல்காக்குலனுங் 
ஓடைக்கயலைக் 
ஓதியைக்கொற்றக் 
ஓராயிரக்கவி 
கடங்காட்டிய 
கடமீன்காடக் 
கடமுழக்குங் 
கடமே சுழிக்குங் 
கடனறிந்தெய்துதற் 
கடிச்சுவட் 
கடியிருப்பாம் 
கண்ணகன் ஞாலம் 


உசு 


கசு 


உஅ 


ருகூ 


குரு 


சம 


சங 


சுக 


கா 


எக 


சுஅ 


அ 0 


ஈன்றாருமூவ 


சாச 


கூச 


அக . 


அஎ 


ஈனவரம்பரையே 
உட்கியல் காரணம் 
உம்மைப்பிறப்பிற் 
பயிரிற் சிறந்தது 
உருசித்திடத் 

பத்திலானந்த 
உருவுந் திருவுக் 
உரைத்திடவே 
உலகத்தொருசொ 
உலம்புரிதோ 

18 


வ 


52 


ககது 


2 க 


ரு 


480 


கஉஉ திருப்பதிக்கோவைச்செய்யுண்முதற்குறிப்பு. 


குஉ 


என 


உக. 


செ 


உசி 
சு 0 


ச 


5 


म 


றதைப் 


20 


கஅ 


சுக 


கண்புனல்பாயுங் 
கணம் பொருட் 
கணையாமிணை விழியா 
கதியென்பவர்க் 
கம்மிடத்தான 
கயத்தாமரைக் 
கயந்தனைத்தோயக் 
காணங்கடந்த 
காவிற்றயிருண்டு 
கரவேதுமின்றி 
கரன்போரினை 
கரியான தாதியின் 
கருத்துக்குழையுமன் 
கருதாரைவென்கண்ட 
கருமாமுகில் 
கருவேபயில் 
கல்லென் 
கலவஞ்செறி 
சலைமான் சுவடுவை 
கவளக்கரிசொன்ன 
சழிபடைத் 
கழுவாமணிக் 
கழுவா மணியை 
கழைக்கைச்சிலை 
கழைமுகத்தா 
களங்கனியைக் 
கற்செறித் 
கற்பாய்கடுஞ்சுரம் 
கற்பாவையைப் 
கற்புடையார் 
கன்மாரிதீர்த்த 
கன்றால் விளவின் 
கன்னலங்காவுங் 
காதரந்தீர்த் 
காதூர்கயற்கண்களாற் 
காமத்தினை முதலாய 
கார்தோய்ந்த 
காருந்துஞ்சாத 
காருலவங் குழலா 
காரேயனைய 
காவியங்கண் 
காற்றினைத்தாதை 

ல்கு 
கானந்தழைத்த 


கானார் புனத்துட் 
கிடையாதபொன்னைக் 
இளைத்திட்ட 
குடந்தையுண் 
குடந்தையுளாரமுதைப் 
குரவேகவாம்பரித் 
குருந்தாமொரு 
குல்லையந்தாமத் 
குலவியவாசத் 
குழைக்காதர் 
குளந்தாபுரி 
குறியா திருவரு 
குறையா தபாற்கடல் 
குறையிரப்பார்க்குச் 
கூண்டுகொண்டார் 
கூர்காலவேல் 
கூர்காகவேல்விழி 
கூரறிவாளர் 
கூராழியக்கைத் 
கூராழியக்கைப் 
கூற்றருவானது 
கை தலைமேல் வைத்து 
கைந்நாக 
கொங்கலங்கார 
காங்கைக்களபம் 
கொத்தார் நறை 
கொந்தார் தளபக் 
கொந்தார்பொழிந் 
கொய்போ தவிழ் 
கொல்லாவிரத 
கொழுங்காவி 
கோட்டானை 
கோடாச்செங்கோ 
கோணாகணைத் 
கோலத்திருவுருக் 
கோலாகலப்புலமைக் 
கோவலர்பால் 
கோளிதிஞ்சா 
சவகத்தடம் 
சாத்தாலாக்க 
சல்லியமுட்சா 
சனகன்புதல்வி 
சிந்தாமணி 
சிற்பாத்தை 


கவ 


ச 0 எ 


சுசு 


க 0 


p0 


அச 


எ 2 


சுக 


தஎ 


அடு 


& 05 . 


ககன 


800 


சு அ 


கான்ம 


கசங் 


ககங் 


திருப்பதிக்கோவைச்செய்யுண்முதற்குறிப்பு . கஉங 


5e 


தனைக்காவன் 


எச 


தனைநான்புகழ 


கூஅ 


ககள 


காக 


கக 


அஉ 
ரு அ 
கஅ 


ங அ 


सक 


கூஅ 


அ 0 


தக 


ரு. 


என 


எஅ 


50 


க.உ 


எக 


க 0 அ 
கக 0 
40 ச 


ககக 


சிறைத்தாரை 
சிறைவாரிதி 
சினத்துளவேழ 
சினமாறினர் 
சினவேகவாதியை 
சினையுந் தழையுந் 
சினைவார் துறைக்க 
சீராமவிண்ணகர் 
சுடராழியங்கை 
சுரும்பார்மலர்க் 
சுரும்பானது 
சுரும்பிமிர் 
சுரும்பின 
சுரும்புண் 
சுருள் கொண்ட 
சுழிக்கின்ற 
சுழித்திரைக்கின்ற 
சுனைத்தேமலர்க் 
தட்டியதண்ணந் 
இற்கொண்ட 
செகத்தாரொடும் 
செசஞ்சேலனைய 
செந்தமிழ்க்கல்வி 
செய்யாளுமாலுந் 
சொத்துறவாத 
செழுந்தாமரை 
சேட்டப்புயத் 
சேவகத்தாற் 
சொற்கத்தினைத் 
சொன்மாலையாற் 
ஞாலங்கண்டானைத் 
தடுத்தாடல் 
தண்சுடரோன் 
தண்ணென்ற 
தணந்தாலவர்பின் 
தரையா தரிக்குந் 
லைநாண்மதிய 
தலைமையுள்ளா 
தலையோடதனி 
தழைத்தாமரையை 
தற்காத்துத் 
தனறுணைத்தாளைத் 
தன்னையன்பானவர் 
தனைக்கணியாக் 


சுக 


தா தார்நறுமலர் 
தாதேய்வகுளப் 
தாமத்துளபத் 
தாய்மயமாய் 
திடன்கொண்ட 
திடன்போத 
திணிமாடகத் 
திருந்தா தபுன்சமயக் 
திருப்பாற்கட 
திருவரை நாண் 
திருவுடையார் 
திரையிருள்வேலை 
தினைக்காவ 
தினை நலம் 
தீமபாலடிசில் 
துப்புரவா 

வானது 
தளபத்தனத்த 
துளவலர் தாமப் 
துளித்தார் திரைத் 
துறந்தார்க்குந் 
தூங்குந்துணுக்குற் 
தூ சறைசாராநின் 
தேள்வார்நரம்புளர் 
தெளிக்கின்ற 
தெளிக்குந்தமிழ்க் 
தெளிகாவியப் 
தேக்கிய செஞ்சொற் 
தேங்கார்கலிவையம் 
தேங்கியதண்பொருநைக் 
தேசிகர்போற்றும் 
தேசுளமேனித் 
தேர்க்காதலிற் 
தேனலந்தோய் 
தொடுத் 

பாடுத்தாரணத் 
தொண்டரிகத்தன்பு 
தொத்தார்பொழிற் 
தோகைக்கு 
தோடார் குழலி 
நடப்பேராவணையா 
நடனாகணைக்கண் 
நடித்தாடாவிற் 
நணணாரை 


கஎ 


சுக 


உங 


க 00 


சஅ 


अ 


ந.க. 


10 சு 


ச 


807 


எஎ 


ககக 


க 05 . 


40 அ 
25 . 


எடி 


அரு 


கச 


சு 


. 


கஉச திருப்பதிக்கோவைச்செய்யுண்முதற்குறிப்பு . 


சுடு 


சுசு 


எ 2 


அஉ - 
க . 


சுசு 


உஅ 


எஉ 


ருஉ 


ககக 


ககட் 


20 


நல்லறத்தாற் 
நற்பாவலவர் 
நற்றாய்ஞமலி 
நறவேகமழ் 
நறவேகமழ்பொழி 
நறைதோய் 
நறைமல்கிய 
நன்மருந்தானதை 
நன்னாவலர் 
நாகத்தலைவன் 
நாட்டங்குவிந் 
நாண்மடமச்சம் 
நாத்தான்களித் 

வற்கனி 
நாவற்குரிய 
நித்திலப்பக் 
நிலத்தாரமுதொரு 
நிலத்திற்பிறப் 
நிறையுடையோர் 
நிறையுயிர்க்காவ 
நீங்காதபாங்கியுஞ் 
நீலுண்டுகி 
நெறிபிழைத்தாரைத் 
நேரிடும்பேடை 
படத்திடையே 
படர்வேலைஞாலம் 


காவ 


நீக 


ககச 


என 


கங 


கல 


கஎ 


சாசு 


ககஅ பாலானவை 

பாவலர்காவல் 
ருஎ 

பிரிக்கப்பொரு 
பிரிதித்திருநெடுமா 
புடைபயில்காலு 
புண்ணியகோடிப் 
புண்ணியகோடிப்புயலை 
புரவலர்தா 
புள்ளளவுந்தண் 

புனையப்படுமணி 
ரு o பூணுந்துளபப் 

பூமகளாருயிசாம் 
எது 

பூமாதுகேள்வன் 
அடி பூரித்தில் பொன்மலை 

பூலோக 

லோகமைவர்க் 

பூவிற்சிறந்த 
கஅ பூவேட்ட 

பெண்பெற்றில் 

பெயல்பெற்றகாலத் 
சகே பெருத்தின்புறு 

பெருந்தாரணியு 
பெருமாநிலத் 
பேரையராதியன் 
பை தவியா 
பைந்நாக 
பையடையாளப் 

பையுறை நாகணைப் 
கஅ பொருணோன்புறத் 
அஎ 

பொருப்பாதிய 
உசு பொற்பழியாத 
ககசு பொற்பனவாங் 

பொற்பிற்குரிய 
பெற் றேர்விசயன் 
டொறிகள் கண்டாற் 
டொமிப்பார்பொறிக்கப் 
டொறியா தரிக்கும் 
பொறியார்வரிவண் 
டொறுத்துறைவா 
பொன்காதலித்த 
பொன் கோட்டிய 
பொன்னந்துகில் 
பொன்னாசமார்பினன் 
பொன்னாழியங்சைப் 
பொன்னைப்புவிமகளைப் 


2 . 


எது 
சஅ 


சசு 


சுரு 


கூச 


படவாளரவம் 


சசு 


சு 


கக) 


காசு 


கா 


அஎ 


கஎ 


உரு 


எக 


படிமேவிருக்கைத் 
பணக்கோல 
பணிப்பார்பணிப்பத் 
பணையார்மராமர 
பாமேச்சுரவிண்ணக 
பருமாமணிப் 
பல்யாணர் 
பல்வாய்ப்பஃறலைப் 
பலவுங்கருதுந் திற 
பழுதென்பது 
பனிப்பிறைப் 
பாட்டாற்பானைப் 
பாடலுள்ளாரன்று 
பாடற்புலவர்பிரான் 
பாய்மா நடாத் 
பார்துதிக்கைச் 
பாலாழியிற்றுயில் 


ருஉ 


சுக 


கூச 


காச 


கூ0 


நக 


கஎ 


400 


திருப்பதிக்கோவைச்செய்யுண்முதற்குறிப்பு . கஉரு 


கூக 


காக 


எக 


எக 


குக . 


ச 


52 


ரு o 


உஎ 


க 05 


20 


கரு . 


ங அ 


க . 


கங 
go 


எ 2 


காசு 


அக 


ககசு 


கூக 


| 


ககரு 


போகாதிகனென 
போதிக்குஞானப் 
போர்வந்த 
போராழி 
போற்றுமைக்காகம் 
மஞ்சரிக்குக் 
மஞ்சூட்டு 
மடைசாய்ங் 
மண்டடார்கவி 
மண்படைவேதன் 
மணியாமெனத் 
மதலைக்கிரங்கிச் 
மதுவொழுகுந் 
மந்தரத்தார்ப்புயத் தான் 
மருண்மாலைவாய் 
மருத்திகழ் 
மருத்தேர்வரிவண் 
மருந்தானதை 
மருப்போடை 
மருமலி 

தாமப் 
மல்லார் திரள்புயத் 
மல்லார்புயத் 
மழவைக்கரியென்ற 
மழுகாதசோதித் 
மழுவலங்காரனும் 
மழைத்தாரை 
மறங்காதலித்த 
மறவாரணஞ்சொன்ன 
மறவிருள்வாதியரைப் 
மறுத்தானுறாத 
மறைகொண்ட 
மறைத்தழல்வாணர் 
மறைத்திறை 
மறைப்பான்மையைச் 
மறைபோவியற்றமிழ் 
மன்னாநினையின்றியே 
மனத்தாற்பவித்திர 
மனவிலங்காகிய 
மாகத்தவருங் 
மாசயக்கொண்டு 
மாந்தளிர்மேனியன் 
மாயாப் பிறவிப் 
மாயாபுரியைக் 
மார்கழிமூலவர்தின் 


காரு 


மால் காட்டிய 
மாலைப்பொழுதி 
மாற்றம்புரியும் 
மாற்றார் புறந்தந் 
மாறுஞ்சமய 
மாறுமுகத்தரை 
மீன்னுயிர்க்குங் 
மீகாமனின்றிக் 
முகுந்தனவாவுற்று 
முகைக்கின்ற 
முடியானது 
முத்தாரணியொடு 
முத்திற்புனைந்த 
முதலையைக்காய்ந் 
முதிரும்புளக 
முதுவைப்பென 
முருகாரிலஞ்சித் 
முன்பகலே 
முனமாமதிக்கும் 
ழப்பாரிளமை 
மெய்க்கொண்டல் 
மெய்ச்சானகி 
மெய்ப்பாவலர் 
மெய்ப்புற 
மேகத்தினை 
மைதிகழ்பூம் 
யாணர்க்குருகைப் 
யாயேயெனவந்த 
யாவதியாவது 
வடத்திற்றுயின்ற 
வடியார்சுடரிலை 
வடியார்திகிரிப் 
வடியுண்கயற்க 
வடுவிலையாமுத்தர் 
வண்டலம்பாவைத்த 
வண்டார்பொழிற் 
வண்டேய்பசுங் 
வண்பாவலர் 
வணங்காப்பாசமயக் 
வம்பயர்பூண்முலை 
வாகுணமக்கைப் 
வாந்துறந்தார்க் 
வரம்பார்வரிவளை 
வரியாடாவிற் 


ககசு 


சு 


சுரு 


காக 


கக 


ருஅ 


4.0 எ 


உங. 


கரு 


ங அ 


க . 


சசு 


எசு 


கஅ 


ச 05 


எம் 


சுரு 


17 


கஉசு திருப்பதிக்கோவைச்செய்யுண்முதற்குறிப்பு. 


எச 


ககக 


கக் 


கசு 


ககஎ 


கக 


நஎ 


ககரு 


அசு 
க 


ச 2 


5.0 


கக 


20 


காசு 


காக 


விதிபெற்ற 
விர தம்பயில் 
விரித்துரையாய்த் 
விரிந்தாழ்கடற் 
விரிந்தாழ்பொருநைத் 
விரியும்பொருநைத் 
வில்லிற் செறிந்த 
வில்வேடர் 
விழியிற்புலனுங் 
விழிவேட்டஞ்செய் 
விற்கொண்ட 
வினவிற்பா 
வீரைவளாகத்து 
வீழ்நாள் படாமை 
வெங்கட்கரி 

வெங்கய மூல 
요 வெட்சியுள்ளார் 
வெவ்விடத்தாரை 
வெள்ளையம்போருக 
வெற்புடையானும் 

வேட்டார்புதல்வற் 
ககஅ வேதக்குழவியைத் 

வேதப்பொருளின் 
எஅ 

வேதாவுணர்தற் 
வேரிப்பசுந் 
வேலைப்பொருவும் 
வேளையும்பார்த் 
வேற்றானை 
வேற்றுப்பரிமளக் 


உக 


வருந்தினை சால 
வழுவாதபேரின்ப 
வழுவாதவண்டமிழ் 
வளையாழி 
வளையாழியங்கைத் 
வளையாழியங்கைப் 
வன்பனிக்காகிய 
வனக்குச் சரி 
வனத்துள வேங்கை 
வாக்கைப்புரம் 
வாசம்பயில் 
வாதாம்பாசமயத்தை 
வாதிக்கு நூற்றுவர் 
வாதுசெய் 
வார்வைத்தகப்படுத்திக் 
வாவிக்கமலத் 
வாவுங்கடும்பரித் 
வாளுற்றகண்மடவாய் 
வான்றாழ்பொழிற் 
வானமர்சோலை 
வானவர்போற்றும் 
வானிற்பரந்த 
வானிறந்தோய்ந்த 
விச்சைத்தனக் 
விண்ணாதரித்தெழு 
விண்ணாதரிப்ப 
விண்ணியல்பாகப் 
விண்ணின்று தேவர் 
விண்மேற்படர் 
விதிக்கின்ற 


ககக 


காசு 


கஉ 


எசு 


கச 


க 0 அ 


e0 


உசு 


எரு 


& 0 க 


48 


கூசு 


கூடி 


கூ0 


என 


ககே 


ஸ்ரீ : 


விஷயசூசிகை . 


( ஆங்கில எண்கள் பாடலைக் குறிப்பன . ) 


திருப்பதிகள் . 
அத்திகிரி : - இது , அத்தியூர் , கச்சி , 

கரிகிரி எனவும் வழங்கப்படும் . 5, 
9 , 10 , 45 , 89 , 145 , 214 , 216 , 

222 , 265 , 467 , 285 , 330 , 372 . 
அநந்தபுரம் 26 , 73 , 390 , 182 
அயோத்தி 111 , 177 , 194 , 200 , 

287 
அரங்கம் 1 , 2 , 6 , 21 , 77, 80 , 92 , 

152 , 165 , 178 , 181 , 227 , 259 , 
261 , 313 , 326 , 368 , 411 , 430 , 

431 , 434 , 444 , 460 , 497 , 514 
அரிமேயவிண்ணகரம் 

282 
அழுந்தூர் 

69 
அன்பில் 51 , 114 , 136 , 186 , 217 , 

273 , 517 
இடவெந்தை 113 , 147 , 477 , 516 
இந்தளூர் 

32 , 101 
உறையூர் 37 , 60 , 116 , 159 , 290 , 

326 , 479 , 499 , 509 
ஊரகம் 

140 
எவ்வுள் 94 , 106 , 277 , 294 
கடன்மல்லை 23, 93 , 138 , 14 , 301 , 

307 , 32 ) , 394 , 475, 484 
கடிகை 

314 , 360 , 447 
கண்டியூர் 
கண்ணபுரம் 

404 
கண்ணமங்கை 

163 
கவித்தலம் 

148 
கள்வனூர் 
காட்கரை 

279 
கார்வானம் 

292 
காரகம் 

501 
காவளம்பாடி 

466 
காழிச்சீராமவிண்ணகரம் 
குடந்தை 48 , 234 , 254 , 306 


குருகூர் : - இது , குருகை , குருங்கை , 
குருகாபுரி, ஆழ்வார் திருநகரி எனவும் 
வழங்கப்படும் . 3 , 8 , 12 , 13 , 16 , 
25 , 31 , 35 , 81 , 102 , 105 , 108 , 
109 , 110 , 112 , 120 , 133 , 143 , 
146 , 153 , 167 , 187 , 198 , 207 , 
229 , 241 , 249 , 253 , 256 , 260 , 
272 , 286 , 295, 298, 300 , 303 , 
309, 313 , 316 , 319 , 320 , 327 , 
333 , 334 , 336 , 333 , 350 , 352 , 
356 , 357 , 359, 364 , 365 , 382 , 
386 , 388 , 391 , 392 , 397-401 , 
417 , 423 , 427 , 437, 441-443 , 
448 , 449-451 , 454 , 463 , 464 , 
467 , 470 , 472 , 473 , 483 , 486 , 
487 , 489 , 493 , 496 , 504-508 , 

522 , 523 , 526 
குளந்தை 

66 
குறுங்குடி 

28 , 53 , 250 
கூடல் 

133 , 275 , 326 , 459 
கோவலூர் 

343 , 403 
சாளைக்கிராமம் 

485 
சிங்கவேள்குன் றம் 189 , 270 , 465 

502 
சிறுபுலியூர் 27 , ! 68 , 224 , 374 
சீவரமங்கை ( வானமாமலை ) 54 , 68 , 

84 , 135 , 164 , 197, 233 , 315 , 

331 , 437-440 . 
செம்பொன்செய்கோயில் 288 
சேறை 49 , 100 , 115 , 274 , 296 , 

345 
சோலைமலை 14 , 39 , 42 , 43 , 132 , 

160 , 174 , 276 , 380 , 383 
தஞ்சை 11 , 46 , 90 , 141 , 238 , 10 , 

513 
தலைச்சங்கநாண்மதியம் 18 , 210 , 

405 


36, 334 


91 


33 , 


202 , 


318 


308 , 


கஉஅ 


விஷயசூசிகை. 


96 


99 , 


திருக்கடித்தானம் 311 , 491 , 492 நீரகம் 
திருக்கோட்டியூர் 269 , 416 பரமேச்சுரவிண்ணகரம் 

418 
திருக்கோளூர் 

78 பாடகம் 41 , 61 , 125 , 154, 363 , 
திருச்செங்குன்றூர் 

428 

419 , 511 
திருத்தங்கால 205 , 230 , 263 , 323 , பர்த்தன்பள்ளி 

432 , 436 
373 

பிரிதி 

89 , 30 * , 452 
திருத்தண்கா 231. 225 , 361 புள்ளம்பூதங்குடி 

117 , 524 
திருத்தெற்றியம்பலம் 

206 , 266 பெரும்பூதூர் 

392 
திருத்தேவனார்தொகை 

184 மணிமாடக்கோயில் 

446 
திருநாங்கூர் 104 , 192 , 211 , 433 மயிலை 

246 
திருப்புட்குழி 242 , 245 , 42 } , +90 வடமதுரை 

424 
திருப்புல்லாணி 126 , 134 வதரி 

103 , 156 , 226 , 255 
திருப்புலியூர் 119 , 203 , 264 , 299 , வாகுணமங்கை 

63 
325 , 378 

விருந்தாவனம் 

58 
திருப்புளிங்குடி 

72 வில்லிபுத்தூர் 281 , 358 , 385 , 453 
திருப்பேர்நகர் 262 , 305 விற்றுவககோடு 

258 , 387 
திருமுட்டம் 47 வீரை ? 

495 
திருமூழிக்களம் 

379 , 426 வெஃகா 

220 , 353 , 521 
திருமெய்யம் 

278 , 435 வேளுக்கை 

150 
திருமோகூர் 33 , 52 , 118 , 130 , 158 , வேங்கடம் ( வடமலை ) 7 , 15 , 30 , 64 , 
252 , 402 

65 , 86 , 97 , 98 , 107 , 129 , 171 , 
திருவண்பரிசாரம் 182 , 348 , 408 257 , 355 , 362, 377 , 420 , 425, 
திருவண்புருடோத்தமம் 124 , 144 , 468 , 469 
183 , 235 , 284 , 310 , 328 . வைகுந்தவிண்ணகர் 

190 
திருவல்லவாழ் 20 , 170 , 223 , 349 , ஸ்ரீவைகுந்தம் 22, 62 , 65, 123, 
376 

180 , 204 , 407 
திருவாட்டாறு 

40 

நாடுகள் , 
திருவாலி 

384 , 457 ஆலிநாடு 

384 , 457 . 
திருவாறன்விளை 

476 தமிழ்நாடு 

2 
திருவிண்ணகர் 

44 மல்லிநாடு 

385 , 498 , 518 
திருவெள்ளறை ( வெள்வரை யென் 

வழுதிநாடு 105 , 151 , 215 , 340, 
பது மிது ) 157 , 297 , 322 , 406 
தில்லைச்சித்திரகூடம் 199 , 236 , 342 

352 , 462 , 478 , 519 
துவாரகை 67 , 128 , 191 , 213 , 317 , 

நகரங்கள் , 
338 , 351 , 371 , 393 , 471 , 503 கொற்கை 

21 
தென்றிருப்பேரை 55 , 70, 79 , 155, புகார் 

2 
162 , 208 , 358 , 500 

மீதிலை 

17 , 308 , 514 
தொலைவில்லிமங்கலம் 

75 

அரசர்கள் , 
நறையூர் 29 , 56 , 122 , 218 , 239, 

சனகன் 

308 
283 , 326 , 375 , 515 

சீவலவன் 

391 
நாகை 17, 50 , 127 , 161 , 289 , 512 சேரன் 

2 
நாவாய் 429 சோழன் 

2 
நின்றவூர் 395 , 110 , 481 பலராமன் 

424 
நீர்மலை 57 பாண்டியன் 

2 


விஷயசூசிகை. 


மலைகள் . 
கயிலாயம் 

132 , 194 
துடரி 24 , 71 , 81 , 109 , 121 , 129 , 

188,212 , 219 , 237,241 , 243, 
247 , 251 , 319 , 332 , 366 , 367 , 
396 , 401 , 441 , 443 , 445 , 463 , 

466 
பொதியம் 112 , 172 , 244 , 249 , 
300, 409 , 442 , 469 

ஆறுகள் . 
காவிரி 

77 , 367 , 368 , 472 
பொருகை 102 , 105 , 146 , 207 , 

300 , 319, 327 , 334 , 340 , 352, 
359 , 417 , 448 , 520 

துறை . 
திருச்சங்கணித்துறை 102 , 300 , 327 

பெரியார் . 
அகலிகை 

83 
அருந்ததி 

38 , 144 , 460 
ஆண்டாள் 

358 
இராமானுஜர் 

392 
கணிகண்ணன் 

220 
நங்கை 

467 
நப்பின்னை 

106 , 452 
பேரியாழ்வார் 

358 
பொய்யாமொழியார் 

133 
மாறன் 3 , 4 , 8 , 12 , 13 , 16 , 19 , 24 , 

31 , 34, 35 , 59,71 , 74 , 76 , 81 , 
82 , 87 , 88 , 95 , 102 , 105 , 108 , 
110 , 112 , 120 , 121 , 129 131 , 
137 , 139 , 143 , 146 , 149 , 151 , 
153 , 166 , 169 , 172 , 173 , 175 , 
176,179 , 185 , 188 , 193 , 195 , 
196 , 198 , 201 , 209 , 212 , 215 , 
219 , 225 , 229 , 232 , 237 , 240 , 
241, 243,244 , 247 , 248 , 249 , 
251 , 252 , 253 , 256 , 260 , 268 , 
271 , 272 , 280 , 291 , 293 , 295 , 
298 , 300 , 303 , 304 , 306 , 309 , 
312 , 313 , 316 , 319, 320 , 324 , 
327 , 329 , 332-336 , 337 , 340 , 
341 , 344 , 346 , 347 , 350 , 352 , 
356 , 357 , 359 , 366 , 367 , 370 , 


381 , 382 , 386 , 388 , 389 , 391 , 
392 , 396 ,-401, 409 , 412-415 , 
422 , 423 , 427 , 437 , 441-443 , 
445 , 448-451 , 454, 455 , 458 , 
461-464 , 467 , 469 , 470 , 472 
474 , 478 , 480 , 486-489 , 493 , 
494 , 496 , 504-506 , 508 , 519 , 
520 , 522 , 523 , 525-527 
வசிட்டன் 

460 
வள்ளுவர் 

116 
நூல்கள் , 
திருக்குறள் 

41 , 116 
திருவாய்மொழி 448 , 464 , 494 

கதைகள் . 
அநுமன் 
இராமன் வரவு பாதற்குணர்த்தி 

331 
கடறாவியது 

177 
சனகியைக்கண்டமை கூறியது 75 
இராமன் 
அகலிகைக்கருளியது 56 , 83 , 

420 
அநுமனுடன் ஒருகலத்துண்டது 

383 
இராவணனைவென்றது 20, 218 , 

287 , 338 , 451 
கடலில் அணைகண்டது 280 
கானை வென்றது 

194 
மராமரமெய்தது 191,244 , 517 
மிதிலையிற் றனுவளைத்தது 308 , 

514 
கச்சித்திருமால் கணிகண்ணன்பின் 

220 , 521 
கண்ணன் 
கன்மழைகாத்தது 

332 
கன்றால் விளங்கனியுதிர்த்தது 

311 , 468 
காளிங்கநர்த்தனஞ்செய்தது 208 
கோவர்த்தனத்தை 
குடை 

கொண்டது.116 , 157 
கோவியர்க்குக் கூறையளித்தது 

145 
தயிர் கட்டுண்டு தாம்பாற்கட்டுண் 
டது 230 , 254 , 330 


2 


சென்றது 


- 


இங O 


விஷயசூசிகை. 


- 


ஆசுரம் 


தேவதருவைக்கொணர்ந்தது 54 

பல பொருள் . 
பகலில் இரவு வருத்தியது 217 , அக்காரக்கனி - கடிகைத்திருமால் 314 , 
285 

360 
பரீக்ஷித்தையுயிர்ப்பித்தது 471 அஞ்சனம் 

183 
பாண்டவர்க்குத் தூது சென்றது அத்தியூர் - கச்சி 

265 
125 , 154 , 363 , 449 , 474 , 

அநந்தை - திருவநந்தபுரம் 390 
511 
பின்னைக்குப் பொற்கா வழங்கி 

அருமாகடல் - சிறுபுலியூர் த்திருமால் 

168 
9 

5 
பின்னையை மணந்தது 

அருளாளர் - அத்திகிரித்திருமால் 
106 

அலங்காரன் சோலைமலைத்திருமால் 
புள்வாய் பிளந்தது 119 

39 
பூதனையை வதைத்தது 266,288 
விசயற்குத் தேரூர்ந்தது 

அழகர் - சோலைமலைத்திருமால் 132 
104 

207 

அன்றில் 
சங்கத்தார் பொய்யாமொழியாருடன் 

பக்க 
உரையாடியது 133 
சிவபிரான் - 

ஆதிநாதன் - குருகைத்திருமால் 109 
உமாதேவிக் கிடப்பாகமளித்தது 

ஆமை தன்குஞ்சை நினைந்தே வளர்த் 
366 

தல் 

351 
கபாலத்திற் பிச்சையேற்றது 

ஆயிரங்கவி 

திருவாய் மொழி 
101 

ஆயிரந்தமிழ் 34 , 448 , 464 
திரிபுரமெரித்தது 

21 

ஆராவமுதன் - குடந்தைத்திருமால், 48 , 
சீவகன் சுரமஞ்சரிக்கும் குணமாலைக் 

234 
கும் நடுவுரைத்தது 10 

ஆரிடம் 

பக் , க 
திருப்பாற்கடல் கடைகையில் விடமெ இந்தளம் - ஓர் பண் 238 , 259 
ழுந்தது 490 

இந்ஏலாசிரியர் எற்பாட்டுக்குரிய 
திருமால் 

பொழுது பொழுதுபடு நோமென்று 
இரணியன்முன் தூணிற்றோன் கூறல் 

310 
றியது 502 

இராக்கதம் 
உலகளந்தது 66 , 110 இருள்வருணனை 

209 , 291 
கடல்கடை 307 இலஞ்சி - வகுளம் 

472 
கஜேந்திரற்கருளியது 46 , 47 , இளவேனில் 

518 
199 , 239 

உடையநங்கை - சடகோபர் தாய் 388 
சிவபிரானிரப்பொழித்தது 99 , | உறங்காப்புளி - சடகோபரெழுந்தருளி 
278 

யுள்ள புளி 248, 249, 341 , 417 
தேவர்க்கு அமுதூட்டியது உறங்காப்புளி சேடாவதாரமென்பது 
114 , 468 , 503 , 524 

391 ) 
வராக மாறியது 54 , 397 உறந்தை -உறையூர் 

116 
வராகமாய்ப் பூமிமை மருப்பிற் உறை - மருந்து 

59 , 279 
கொண்டது 135 கிடை 

294 
வாமனனா 509 எண்வகைமணம் 

பக்க 
திருவிக்கிரமன்றாளிற் கங்கை பிறந்த 

எள்ளளவு 

335 
எற்பாடு 

178 , 310 
பலராமன் பூமிதிருத்தியது 424 

ஐந்திணைக்குமுரிய மணம் 

பக். க. 
மாறன் வேதந்தமிழ்செய்தது 74,102 , ஐந்திணையும வந்த பாடல் 

404 
291 ஐயானனன்- சிவன் 

278 


பக் . க . 


டந்தது 


/ 


எட 


மை 509 


விஷயசூசிகை. 


ககக 


மை 


{ 


70, 262 


ஓடியெறிதல் 

238 சடகோபர் அன்னக்கொடிகொண்ட 
கச்சிவெற்பு -அத்திகிரி 83 

166 
கட்டுண்ட - களவுசெய்துண்ட 250 

சிங்கநோக்கு 

35 
கப்புரம் - கற்பூரம் 

140 சின்னம்-காளம் 

231 
கரிகிரி - அத்தகிரி 

9 சுந்தரத்தோளழகர் - சோலைமலைத் திரு 
கல்வியுங் கவித்திறமையும் வாய்ந்த 

மால் ---39 
வமந்தனைப் பெற்றார் மகிழ்தல் 39 

செவ்வழி - ஓர்பண் 

503 
( வேய்ங்குழல் 

141 சொக்கநாரணர் - திருக்கோட்டியூர்த் 
கழை கரும்பு 303 திருமால் 

269 
கள்வன் - ஸ்ரீவைகுண்டத்திருமால் 62 

தந்திவெற்பு - அத்திகிரி 

5 
களவிற்குரியகிளவித்தொகை 19 பக்க தமிழ்வேதம் 35 , 102 , 520 
களவு வெளிப்படற்குரியகிளவித் தாமரைமுத்து 

302 
தொகை 

பக் - அ 0 . 

தாரை - கண் 
கற்பாவது 

பக் -402 . தாரை - வழி 

427 
கற்பிற்குரியகிளவித்தொகை பக். 102 

திருப்பாற்கடல் 

435 
காசினிவேந்தன் - புளில் குடித்திரு 

துவரை-துவாரகை 

393 
மால் 

72 தூரியக்கோல்- எழுதுகோல் 131 
காந்தருவம் 

பக்-க . தெய்வம் 

பக் - க . 
கார் 

511 நங்கை - உடையநங்கை- சட 
காரிமாறன்- சடகோபன் 16 , 108 , கோபர் தாய் 

247 , 437 ) 
241 

நண்பகல் 

178 
காலை 

310 | நம்பி - நறையூர்த்திருமால் 29 
காழில்கனி --வாழைப்பழம் 468 நானாரணன் - வதரித்திருமால் 255 
காளமேகம்- மோகூர்த் திருமால் 33 , நாவலந்தீவு 

508 
52 , 130 , 402 

நாலீறன் - சடகோபன் 

209 , 496 
கீழி 

128 ) நாற்பத்தெட்டியாண்டுக்குமேல் 
குச்சரி- ஓர்பண் 238 , 259 துறக்கவேண்டுமென்பது 526 
குடத்துவிளக்கு 98 | நைவளம் - ஓர்பண் 

238 , 259 
குடமுழா 

253 பத்தராவி - திருக்கண்ணமங்கைத் 
குபேரன்- சந்திரன் 85 திருமால் 

1631 
குருகூர் ஆழ்வார்ஸந்நிதிவிமானம் சீவல பராங்குசன்- சடகோபர் திரு 
பாண்டியனமைத்ததென்பது 391 நாமம் 

382 , 470 
குழைக்காதர் தென்றிருப்பேரைத் பரிபுரம் - சிலம்பு 

418 
திருமால் 

70 , 79 | பழமொழிகள் வந்த செய்யுட்கள் 114 , 
குறட்கருத்துவந்தசெய்யுள்கள் 24 , 41 117, 118 , 182 , 265 , 374 
79 , 115 , 134 , 151 , 353 , 379 , பற்பநாபன் - அந்தபுரத்துத் திரு 
460 , 465 , 466 

மால் 

26 / 
குறிச்சி 

105 பாயா தவேங்கை - வேங்சைமரம் 346 
கூடல்வளைத்தல் 

326 பாவலர் தம்பிரான் - சடகோபன் 173 
உதிர் 513 பிடாரர் 

358) 
கைக்கிளைக்குரிய மணங்கள் பக் -5, | பிணை - பார்வைமிருகம் 90 
கொடிச்சி 105 | பிரமம் 

பக் . க . 
கொற்றவள்ளை 302 | பிராஜாபத்யம் 

பக்க 
கோளி 249 | பின்பனி 

516 , 522 


- 


விஷயசூசிகை. 


பக், க . 


புண்ணியகோடி - அத்திகிரிவிமானம் முரம்பு- மேட்டு நிலம் 

376 
45 , 372 முன்பனி 

516 
புதுவை - வில்விபுத்தூர் 

281 

மோகை - திருமோகூர் 130 , 402 
பூதூரதிபன் - இராமாநுஜன் 392 

யோகத்தாற்றிருமாலையெய்தின 
பூதூரதிபன்பதி குருகூரிலுள்ள 

வர் பேரின்ப மெய்துதல் 168 
உடையவர்சந்நிதி 

392 
பெருந்திணைக்குரியமணர்கள் பக் , க . 

வங்கம் - சப்பல் 

118 
பேது - பேதைமை 474 வடந்தை - வாடை 

306 
பைசாசம் 

வடமலை -வேங்கடம் 

86 , 98 
பொருநைத்துறைதோய்வலம்புரி - வடமீன் -- அருந்ததி 

144 , 460 
சங்கராஜன் 

334 வண்டம் -மகளிர் விளையாட்டிடம் 150 
பொலிந்து நின்றார் - குருகூர்த்திருமால் 

வதுவை - மணம் 

120 
25 , 286 

வரமங்கை - வானமாமலை 

164 
பொறி 

130 வரைவிற்குரிய கிளவித்தொகை 
பொறித்தல் 187 

பக் , எங 
பொன் - இலக்குமி 

110 வரைவுக்குரிய காணவகை வந்தவாறு 
பொன்னி - காவிரி 366 

பக் , எங . 
போந்து - பனை 127 வரைவுக்குரியார் 

பக், எக 
போனகம்- உணவு 

265 வரைவுநிகழுங்கால் முதன் மூன்றுநா 
மகன்றில் 

185 ளுந் தலைவன் தலைவியர் கூட்டமின் 
மகிழ்மாறன்- வகுளமாலையுடைய 

400 
சடகோபன் 

143 வரைவுரி கழுமாறும் வகையும் பக் . எங 
மதிக்கண்மான் 

52 வல்வியம் - சிங்கம் 

219 
மருந்து - அமுதம் 

114 

வளர்பிறையுந் தேய்பிறையும் 78 
மரைம்பால் 

174 வாயுறை - உணவு 

265 
மழவு 471 வாலி 

70 
மழைத்தாரைக்குப் பாம்புவமையாதல் விண்ணோர் குரவன் - பிரமன் 333 
209 விது - சந்திரன் 

281 
மன்மதனுக்குக் கரும்புசிலையாதல் 303 வில்லிபுத்தூர்வந்த பெண்ணரசு - ஆண் 
மன்மதனுக்குத் தென்றல் தேராதல் டாள் 

358 
303 விலைநாரியர் பரத்தையர் 496 
மாடகம் - முறுக்காணி 446 விற்கிடை 

330 
மாலை 176 வேள்- மன்மதன் 

250 
மீருச்சீவனி 

111 வேளடிதொட்டுச்சூளிடல் 349 , 350 
முக்கோற்பகவர் 

438 ) வேனில் 

525 
முசுக்கலை - ஆண்குரங்கு 

வைத்தமாநிதி - திருக்கோளூர்த் திரு 
முப்பால்- 
குறள் 116 

78 , 231 
மும்மைத் தமிழ் - இய லிசை நாடகத் 
தமிழ் 

153 


மை 


212 


மால் 


